மேல் நிலை 


சமூக 
ஒழுக்கக்கல்வி 


இரண்டாம் ஆண்டு 


பாடநால் 


ட்டுப் 


M 


நிறுவனர் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


தமி 


சடற 


சமூக , ஒழுக்கக் கல்வி 


மேல் நிலை - இரண்டாம் ஆண்டு 


19. 


இரு 


மி 


ப 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


சென்னை 


தமிழ்நாட்டு அரசு 
முதல் பதிப்பு 1979 
பதிப்பாசிரியர் குழுத்தலைவர் : 
சுவாமி அமிர்தானந்தா , 

செயலாளர் முகவர் , 
இராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தர் கல்லூரி , 

சென்னை - 600 004 
ஆசிரியர் : 
பேரா . எஸ் . இராஜகோபால சாஸ்திரி , எம்.ஏ. , எம் . லிட் . , 

( எல்.டி , 
ஓய்வுபெற்ற பேராசிரியர் , 
41 , ஸ்டேட் பாங்குக் காலனி , மேற்குத் தாம்பரம் , 

சென்னை -600045 
மொழிபெயர்ப்பாளர் - மதிப்புரையாளர்கள் : 
திரு . டி . இ . சந்தானம் , 

தலைமையாசிரியர் , ஸ்ரீ இராமகிருஷ்ணா மிஷன் 
வித்தியாலயா ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி , 

செங்கற்பட்டு . 
திரு . தணிகை உலகநாதன் , 

தமிழாசிரியர் ( முதனிலை ) , 
இந்து தியாலாஜிக்கல் உயர்நிலைப் பள்ளி , 

சென்னை -600001 
மதிப்புரையாளர்கள் : 
டாக்டர் எச் . முக . முகைதீன் , எம்.ஏ. , பி.எச்.டி . , 

முதல்வர் - விலங்கியல் துறை முதன்மைப் பேராசிரியர் , 

புதுக்கல்லூரி , சென்னை -600 *014 
தவத்திரு . மச்சாது அடிகளார் , 

தூய யோசேப்பு கத்தோலிக்கத் தேவாலயம் , 

வேப்பேரி , சென்னை - 600 007 
திரு . ஃபிராங்கு துரைசுவாமி , 

தலைமையாசிரியர் , வெஸ்லி மேல் நிலைப் பள்ளி , 
சென்னை -60001.4 


. 


விலை : 


ரூ.1-00 


( இந்நால் இந்திய அரசு சலுகை விலையில் வழங்கிய 60 
ஜி . எஸ் . எம் . தாளில் அச்சிடப்பட்டுள்ளது . ) 


அச்சிட்டோர் : 
லலிதா பப்ளிகேஷன் அண்டு பிரஸ் , சென்னை -600034 


பொருளடக்கம் 


பகுதி - 1 


பக்கம் 


1. சமுதாயச் சூழ்நிலை 


1 


2. சத்தியாக்கிரகத்தின் கோட்பாடு - 

அதன் முக்கியத்துவமும் , பொருத்தமும் 


4 


3. சுதந்தரம் பற்றிய கோட்பாடு 


7 


4. சமூகத் திட்டங்களும் , அவை பயன்படும் விதமும் 


11 


5. பொது ஒழுக்கம் 


14 


பகுதி - 2 


1 . 


சமய ஈடுபாட்டின் பின்னணிச் சூழல் 


17 


2. சமயச் சடங்குகள் -- உண்ணா நோன்பு - 

இறைவழிபாடு 


22 


3. சகோதரத்துவம் பற்றிய கோட்பாடு 


27 


4. கல்வியின் குறிக்கோள் அல்லது கோட்பாடு 


31 


5. அறிவியல் , நீதிநெறி , சமயம்பற்றிய கண்ணோட்டம் 


36 


பகுதி 1 


1. சமுதாயச் சூழ்நிலை 


சட்ட விதிகளின் இன்றியமையாமை 

சட்ட விதிகளின் அவசியம் என்ன என்பதை அறிந்து 
கொள்ளும் முன்னர்ச் சட்டம் என்ற சொல் எதைக் குறிக்கிறது 
என்பதை நாம் அறிந்து கொள்ள 

கொள்ள வேண்டும் . இது எளிதில் 
அறிந்து கொள்ள முடியாத தெளிவற்ற ஒரு சொல் , மேலும் 
என்றும் , பலராலும் பல பொருள்களில் பயன்படுத்தப்படும் சொல் 
லாகும் . இவ்வாறு நாம் இயற்கையின் விதி , சமுதாய விதி , 
ஒழுக்க விதி அல்லது அரசின் விதி என்று பல கொண்டுள்ளோம் . 
விரிவாகச் சொல்லும் இடத்து . இச்சொல் ஒருவிதமான பொதுப் 
படையான கருத்தைக் குறிக்கும் . வேறுவிதமாகக் கூறப்போனால் 
எப்பொழுதும் உண்மை என்று கருதப்படும் பொதுவான அல்லது 
எக்காலத்திற்கும் பொருத்தமான கருத்தே ஆகும் . இது மெய் 
யானது அல்லது உண்மையானது ; உண்மையான சூழ்நிலைக்கு 
பொருத்தமானதாகும் . - 

நமது உற்று நோக்குதலின் அடிப்படையாக அமைந்த 
பொதுப்படையான கருத்தே இயற்கையின் விதியாகும் ; அல்லது 
ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் காரண - காரியத் தொடர்பினைப் 
பற்றிய ஆய்வாகும் . இவ்வாறாக , ஒரு பொருளை நாம் வெப்பப் 
படுத்தினால் , அது தன் பருமனளவில் விரிவடைகிறது , அல்லது 
பெருக்கமடைகிறது . இந்த இயற்கை விதி எல்லாக் காலங்களிலும் , 

இடங்களிலும் உண்மையானதொன்று . இயற்கையின் 
விதிக்குப் புவிக்கவர்ச்சி விதியும் மற்றோர் எடுத்துக்காட்டு . இவை 
மாறாதவை , எப்பொழுதும் நிலைத்திருப்பவை ; மீறமுடியாதவை ; 
மறக்கமுடியாதவை . 

ஆனால் , ஒழுக்க அல்லது நீதி சம்பந்தப்பட்டவிதி என்பது . 
செய்ய வேண்டியவை எவை , செய்யக் கூடாதவை 
எனக்கூறும் கட்டளை . ஒருவன் மற்றொருவரைக் கொலை செய்யக் 
கூடாது , திருடக்கூடாது போன்றவை இவற்றுக்கு எடுத்துக் 
காட்டுக்கள் . இயற்கையின் விதியை மீறுவது நம்மால் இயலாத 
தாக இருக்கின்ற நேரத்தில் ஒழுக்கக் கட்டளைகளை பின்பற்றா 


எல்லா 


எவை 


2 . 


மலும் இருக்கின்றோம் . இவ்வாறு ஒழுக்கத்தை மீறுகின்ற செயல் 
ஏதேனும் பின்விளைவைத் தருமா என்பதைக் காலம் மட்டுமே 
காட்டமுடியும் .. 


அரசினால் செயல்படுத்தப்படும் சட்டங்கள் அரசியல் சட்டங் 
கள் என்று அழைக்கப்படுகின்றன . அவை மீறப்படும்போது அதற் 
குரிய தண்டனைகள் தொடர்கின்றன . இச்சட்டங்கள் மக்களின் 
பிரதிநிதிகளாலோ , அல்லது ஆட்சி உரிமை பெற்ற உயர் 
அதிகாரியாலோ இயற்றப்படுகின்றன . இவ் உயர் அதிகாரி இவ் 
விதியினை அமுல்படுத்த அதிகாரம் உடையவர் ஆகிறார் . இக் 
சட்டங்கள் காலத்திற்குக் காலம் மாறுபடத்தக்கவை . இந்த 
நடத்தை சம்பந்தமான விதிகள் அரசில் உள்ள அனைத்து உறுப் 
பினருக்கும் பொருத்தமானவை . ஜனாதிபதி வில்சன் சட்டத்தை 
இவ்வாறு வரையறுக்கிறார் . “ அரசின் அதிகாரத்தாலும் , அதிகாரி 
களாலும் ஏற்படுத்தப்பட்ட சீரான சட்டதிட்டங்களின் இருவில் , 
முறையான அங்கீகாரம் பெற்றுள்ள மனித இனத்தின் பழக்கங் 
களின் - சிந்தனைகளின் ஒரு பகுதியே சட்டம் ” . அரசின் சட்டங் 
களைப் பற்றிய புரியாத புதிர்கள் ஏதும் இல்லை . ஏனென்றால் , 
அவை முக்கியத்துவம் பெற்ற நிலைப்படுத்தப்பட்டனவும் , அங்கீ 
காரம் பெற்றவுமான நடத்தை விதிகளைக் குறிக்கின்றன . இரண்டா 
வதாக இச்சட்டங்கள் அரசின் அதிகாரத்தாலும் அதிகாரிகளாலும் 
செயல்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள 
வேண்டும் . கீழே குறிக்கப்பட்ட சுட்டுப் பொருள்கள் மாறுதலை 
யாக அமைகின்றன . இவ்விதிகள் - அரசினுடைய மொத்தக் 
குடிமக்களின் நலனைப்பற்றிய திட்டமான குறிக்கோளை நிறை 
வேற்றுவன ஆகும் . 

மக்கள் திறமையான நிர்வாகமும் கட்டுப்பாடும் இல்லாத 
போது எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதை நோக்கும்போது 
இவ்விதிகளுடைய 

மேலான முக்கியத்துவம் தெளிவாகிறது . 
வலிமையுள்ள மக்கள் தங்களின் ஆதிக்க சக்தியால் எளியவர் 
களைச் சுரண்டி தங்கள் நலனையே கவனிப்பதோடு நிரந்தரமாக 
இருக்கும் வலிமையே வெல்லும் என்ற கொள்கையையும் நிலைப் 
படுத்துகிறார்கள் . குழப்ப ஆட்சி , தெளிவற்ற நிலை , போர் முதலி 
யவை வரலாம் . அந்நிலையில் எந்தச் சமுதாயமும் வளம் பெற 
முடியாது . ரூசோ தம்முடைய சமுதாய ஒப்பந்தம் என்ற நூலில் 
இச்சந்தர்ப்பத்தை வைத்து ஒவ்வொருவரும் தன்னுடைய கட்டுப் 
படுத்த முடியாத தனி மனித சுதந்தரத்தை ஒருசில நன்மைக் 
காக சரண் அடையச் செய்கிறார் . இந்த நன்மைகளாவன, குடி 
உரிமையும் , தன் உடழைகளுக்கு உரியவனாயிருத்தலாகும் . ரூசோ 


பு 


3 


| 


சமய 


எழுதிய சமுதாய ஒப்பந்தம் என்பது ஒரு கற்பனைக் கதை . 
சரித்திரபூர்வமான உண்மை அன்று . ஆனால் , அது பகுத்தறி 
வானதும் , அடிப்படையுமான சமுதாய வாழ்வைத் தருகின்ற 
தேவையான நிபந்தனைகளை அல்லது தக்க சூழலைக் 
கூறுவதாகும் . 

அரசு சட்டங்களின் மூலத்தையோ , அல்லது எது முடிவான 
அதிகாரமாக உள்ளதோ , அந்த ராஜரிகமான அரசின் தன்மையோ 
பற்றி இங்கு நாம் விவாதிப்பது பொருத்தமானதன்று . நமது 
குற்றவியல் சாராதனவும் சார்ந்தனவுமான நடைமுறை விதிகள் 

இணக்கத்தின் அடிப்படையில் அமைந்தவையல்ல . 
உள்ளார்ந்து எழும் ஒழுக்கம் , எல்லாரும் சமம் என்ற நிலை 
ஆகியவை நமது நாட்டின் சட்டங்களின் அடிப்படையாகும் . 
நமது இத்தகைய அரசின் சட்டங்களுக்கு உள்ளார்ந்த ஊகம் 
அல்லது கொள்கை சமுதாயத்தின் பல்வேறு நிலைகளில் உள்ள 
அனைவரின் நல்வாழ்விற்காக உள்ளது . மேலும் அவரின் 
உள்ளார்ந்த அறிவும் , மனநிலையும் ஒரே சீராக ஒருமித்து 
வளர்ந்து , முதிர்வடைந்து மலர்வதற்காகவும் உள்ளது . இந்த 
அடிப்படை நோக்கம் அல்லது தத்துவம் சட்டவிதிகள் என்பவை 
எதற்காக இருக்க வேண்டும் , அவைகளுக்கு ஏன் குடிமக்கள் 
கீழ்ப்படிவது கடைமையாகின்றது போன்ற கேள்விகளுக்கு 
விடைதர நமக்கு உதவுகிறது . தனிநிலைத்துவம் என்றழைக்கப் 
படும் அரசியல் தத்துவ எண்ணம் கொண்ட ஒரு பகுதியினரின் 
எண்ணப்படி , சட்டங்களுக்குப் பணிவது மூலம் நமது தான் 
என்னும் தனித் தன்மைக்கு மட்டுமே நாம் பணிகிறோம் என்ப 
தாகிறது . ஆயின் , நாம் சமுதாயத்துடன் இணைந்த ஒரு பகுதியே 
ஆவோம் . பொதுவான விருப்பம் என்பது தான் என்னும் தனித் 
தன்மை நிலையே ஆகும் . ஆனால் , இது ஒரு தீவிரமான கருத் 
தாக -- நோக்காக உள்ளது . எனவே தற்கால அரசியல் கூட்டுச் 
சூழல்களுடன் முரண்படுகிறது ; மோதுகிறது . சட்டங்கள் நீதி 
சார்ந்தவையா அல்லவையா என்ற உண்மைகளினின்று அப்பால் 
நின்று , சட்டம் என்பது , சட்டத்திற்குப் பணியும் குடிமக்கள் 
அடங்கிய ஒரு சமுதாயத்தில் அதிக அளவில் ஒருமித்திருக்கும் 
ஒன்றாகிறது . அரிஸ்டாடில் சட்டத்தின் உயர்தன்மையை , நல்ல 
அரசின் தகுதி அல்லது குறியீடு என்று ஒப்புக் கொள்கிறார் . 
* மனிதன் , முழுமைப்படுத்தப்படும் போது , உயிரினங்களுள் 
தலையானவனாகவும் , சட்டம் , நீதிமுதலியவைகளினின்று பிரிக்கப் 
படும்போது , எல்லாவற்றையும் விட மிகக் கீழான , கெட்டவனாகவும் 
ஆகிறான் ” என்று அவர் தமது பாலிடிக்ஸ் என்று நூலில் 
குறிப்பிடுகிறார் . ஆனால் , இச்சந்தர்ப்பத்தில் , எல்லா மனிதர்களும் 


, 


4 


நல்லவர்களாகவும் , சட்டங்கள் அனைத்துமே மிக நல்லவைகளா 
கவும் உள்ள ஒரு குறிக்கோள் நிலையான அரசாங்கத்தை நாம் 
ஆராயாமலே ஏற்றுக் கொண்டுள்ளோம் என்பதை நினைவிற் 
கொள்ள வேண்டும் . அதில் உண்மையான நடைமுறை 
அரசிற்கும் , குறிக்கோள் நிலையான அரசிற்கும் , குடிமக்களுக்கு 
மிடையே ஏராளமான முரண்பாடுகள் உள்ளன . 


2. சத்தியாக்கிரகத்தின் கோட்பாடு - 
அதன் முக்கியத்துவமும் பொருத்தமும் 


சமுதாயத்தின் சட்ட விதிகளும் , முடிவான மகிழ்ச்சியும் 
உண்மையைவிட மிகவும் குறிச்கோள் நிலையிலேயே உள்ளன . 
உண்மையாகவே இத்தகைய ஜனநாயக அரசின் செயல் முறை 
யைக் காண்பது மிகவும் கடினமானதே ஆகும் . எது அங்கத்தினர் 
களால் உருவாக்கப்படுகிறதாகப் பொருள் கொள்ளப்படுகிறதோ , 
அவ்வரசு ,. பலமுறைகள் மக்களின் பொது விருப்புக்களுக்கு 
பதிலளிக்கும் வகையில் இல்லாதிருப்பதாகவும் , உண்மையாகவே 
மக்களுடைய நலனுக் கெதிராக அமையும் சட்டங்களை ஏற்படுத்து 
வதாகவும் அமைந்து வருகிறது . அல்லது மக்களின் ஆட்சியாக 
அமைவதில்லை . சில இடங்களில் அந்நாட்டின் அரசு , மக்களுக் 
காக , மக்களால் நீதிக்கு ஒவ்வாத வரி விதிக்கும் முறைகள் 
மக்களுக்கு எதிராகவோ அல்லது சில குறிப்பிட்ட பகுதியினருக்கு 
எதிராகவோ அமுல் படுத்தப்படலாம் . அரசாங்கமே மக்களின் ஒரு 
பகுதியினரை ஒடுக்குவதற்காகத் திட்டமிட்ட நடவடிக்கைகளை 
ஏற்படுத்தலாம் . இச்சந்தர்ப்பத்தில் ஹிட்லரால் யூதர்களை ஜெர்மனி 
யிலும் , ஐரோப்பாவிலும் ஒடுக்குவதற்கும் பத்தில் ஒன்றாகக் குறைப் 
பதற்கும் எடுக்கப்பட்ட முயற்சிகளை இங்கே குறிப்பிடலாம் .. 
அரசின் இத்தகைய அடக்கு முறைகள் வெளிப்படையாகத் தெரியா 
மல் நுணுக்கமாக இருக்கும் . ஆங்கில அரசாங்கம் சட்டம் , ஒழுங்கு 
ஆகியவற்றை நல்ல முறையில் பேணி வந்தது என்பதில் 
ஐயமில்லை . ஆனால் , அவர்களுடைய முழு 

நலனுக்காக 
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்தியாவின் செல்வங்களையும் 
வளத்தையும் சுரண்டுவதே அவர்களின் இறுதி நோக்கமாகும் . 
இத்தகைய நிகழ்ச்சிகளுக்குத் தீர்வு தான் என்ன ? சட்டங்கள் 
மக்களுடைய மேலான நலனுக்காக உள்ளன என்ற அடிப்படை 
முதுரை பொய்யுரையாகவே அமைகிறது . 

சத்தியாக்கிரகம் என்ற சொல்லைக் காந்தியடிகள் உருவாக் 
கினார் . எந்த இயக்கம் ஆங்கில அரசுக்கு எதிராக செயல் 
படுத்தப்பட்டதோ அதுவே , சத்தியாக்கிரகம் என்று விவாதிக்கப் 


5 


பட்டது . சத்தியாக்கிரக இயக்கத்துடன் தொடர்பு கொண்டுள்ள 
மிகக் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்ச்சி அவருடைய உப்புச் சத்தியா 
கிரகம் ஆகும் . எந்தத் தனி மனிதனும் கடலிலிருந்து உப்பைச் 
சேகரிக்கக் கூடாது என்ற சட்டத்தை மீறுவதற்கு ஏராளமான 
தம் ஆதரவாளர்களுடன் காந்திஜி தண்டிக்குப் பயணம் செய்து 
உப்புச் சட்டத்தை மீறினார் . இதுபடிப்படியாக ஒரு பெரிய குற்ற 
மாக உருவெடுத்தது . அவ்வப்பொழுது பல குறைகள் இருந்த 
போதிலும் , அரசாங்கத்தினால் துப்பாக்கிச் சூடு இருந்த போதிலும் 
இறுதியில் ஆங்கிலேயரை இந்தியாவைவிட்டு வெளியேறச் செய் 
வதில் வெற்றி கிடைத்தது . எதை இந்தியத் தந்தை நாட்டு 
மக்களுக்குக் கொடுத்துச் சென்றாரோ அந்தச் சத்தியாக்கிரக இயக் 
கத்தின் முக்கியமான பண்புகளைக் குறிப்பிடுவது போற்றத் தக்க 
தாகும் . காந்திஜி அஹிம்சை , உண்மை போன்ற நற்குணங் 
களைப் போதித்தார் . அஹிம்சையும் உண்மையும் ஒன்றிலிருந்து 
மற்றொன்று பிரிக்க முடியாதபடி பின்னிப் பிணைந்துள்ளது என்று 
அவர் ஒருமுறை எழுதினார் . அவை நாணயத்தின் இருபக்கங்கள் 
போல் உள்ளன . அதன் தலைப்பக்கம் எது மறுபுறம் எது என்று 
யார் சொல்லமுடியும் ? எது எப்படி ஆயினும் அஹிம்சை என்பது 
வழி ஆகவும் உண்மை என்பது முடிவாகவும் 

உள்ளன . 
சத்தியாக்கிரகம் என்ற பதம் உண்மையைப்பற்றி இரு என்பதையே 
குறிக்கும் . எதிரியின் மேலோ அல்லது தன்மையிலோ துன்பங்களை 
சுமத்தாமல் உண்மையை நிலை நாட்டுதல் ஆகும் . இது ஒரு 
தனித்த ஒழுக்க நெறியுடைய இயக்கம் . இவ்வியக்கத்திற்குத் 
தன்னைத் தகுதி உடையவராக்க யார் விரும்புகிறாரோ , அவர் 
கீழ்க்கண்ட நிபந்தனைகளை நிறைவு செய்தல் வேண்டும் . 
அவருக்கு இறைவனிடத்தில் நம்பிக்கை இருத்தல் வேண்டும் . 
இறுதியில் வாய்மையே வெல்லும் என்பதையும் உணரவேண்டும் . 
அவருக்கு முடிவில்லாப் பொறுமையும் . இருக்க வேண்டும் . 
அத்துடன் துயரங்கள் பெருகி வந்தாலும் , தொடர்ந்து வந்தாலும் 
அவர் வெறுப்புணர்ச்சியோ அதிருப்தியோ கொள்ளக்கூடாது . இறப் 
பைச் சந்திக்க வேண்டிய இக்கட்டு ஏற்பட்டாலும் , அதை 
மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்கத் தயாராக இருக்க வேண்டும் . அவர் 
தம்முடைய உடமைகள் , செல்வம் , குடும்பம் , ஆகிய அனைத் 
தையும் தியாகம் செய்யும் திறமை உடையவர்களாக இருக்க 
வேண்டும் . அதே நேரத்தில் அவர்கள் அச்சமில்லாமல் இருக்க 
வேண்டும் . கடவுளுக்கு மட்டுமே பயப்படுகிறவராக இருக்க 
வேண்டும் . உண்மையிலிருந்து எப்பொழுதும் பிறழாதவராக 
இருக்க வேண்டும் . மேலும் நற்செயல்களிலிருந்து எள்ளளவும் 
தவறாமல் இருக்க வேண்டும் . தம்முடைய விரோதிக்கு ஏற்படும் 
தனிப்பட்ட வெற்றியாக இருந்தாலும் தம்முடைய கௌரவத்திற்கு 


2 


6 


இழப்பாக இருந்த போதிலும் ஒரு வரையரைக்குட்படத் தயாராக 
அவர் இருக்க வேண்டும் . 

காந்திஜி சத்தியாக்கிரகம் பல கிளைகளைப் பெற்றுள்ளது , 
அவற்றில் ஒன்றே வன்முறையற்ற ஒத்துழையாமை என்று கூறு 
கிறார் , இதில் எது தவறானதாக உள்ளதோ அத்துடன் ஒருவன் 
தன்னைத் தொடர்புபடுத்திக் கொள்ள மறுக்கிறான் . நல்லவை 
களுக்கு ஒத்துழைப்பு , மிகவும் அவசியமாக இருப்பது போலத் 
தீமைகளுடன் ஒத்துழைக்காமல் இருப்பதும் அவசியம் ஆகும் . 
சட்ட மறுப்பு என்பது இரண்டாவது படிவம் . இது ஒத்துழை 
யாமை இயக்கத்தின் முன்னேறிய ஒரு நிலை . இங்கு நல்லாட்சி 
அற்ற அரசின் விதிகளுக்கு ஒருவன் கீழ்ப்படிய மறுக்கிறான் ; 
இறுதியில் வரி கொடுக்கவும் மறுக்கிறான் . ஆனால் , இது வன் 
முறை இன்மையை அடிப்படையாகக் கொண்டது . ஆனால் , 
இத்தகைய அனைத்துச் செயல்களிலும் எதிரியிடம் தனிப்பட்ட 
முறையிலான வெறுப்பு இருப்பதில்லை . இவ்வாறு காந்தி 
வடிகள் தாம் ஆங்கிலேயருடைய நல்லாட்சி அற்ற 

அற்ற அரசாங் 
கத்தை வெறுத்ததாகவும் , ஆனால் , ஆங்கிலேயரிடம் அன்பு 
உள்ளவர்களாக இருப்பதாகவும் கூறினார் . இதுவே , 
காந்திஜியின் சத்தியாக்கிரகம் , வன்முறையற்ற ஒத்துழை 
யாமை ஆகிய செய்தி ஆகும் . அந்த மகாத்மா பொறுப்பற்ற 
தன்மையிலோ விளையாட்டுத்தனமாகவோ இந்த இயக்கங்களைச் 
செயற்படுத்துவதற்கு எதிராகத் தம்முடைய ஆதரவாளர்களை 
எச்சரித்துள்ளார் . மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி மிக அதிக 
மானதாகவும் , அதை நீக்கப் பலவிதமான வழிகளை முயன்று 
பார்த்து அவற்றில் தோல்விகண்ட பின்னரே , மக்கள் ஒத்துழை 
யாமை இயக்கத்திற்கு அழைக்கப்பட வேண்டும் . காந்திஜியினு 
டைய இவ் எதிர்ப்புமுறை இந்தியாவுடன் மட்டும் நின்று வருவதே 
யில்லை . அவர் தமது யங் இந்தியா என்னும் நூலில் நான் 
என்னுடைய இச்செய்தி உலக மக்கள் அனைவருக்குமே பொது 
வானதென்று நம்புகிறேன் . ஆனாலும் , இதுவரை , என்னுடைய 
செயல் மூலமாக என் நாட்டிற்கு நல்ல முறையில் இதை அளிக்க 
முடியும் ” , என்று எழுதியுள்ளார் . 
சாக்ரடீஸ் எப்படித் தன் வாழ்வை முன்மாதிரியாக்கினார் ? 

சாக்ரடீஸ் தத்துவ வரலாற்றில் ஒரு தனிப்பட்டவராக விளங் 
கினார் . அவர் எதையும் எழுதாவிட்டாலும் , உண்மையான 
சிந்தனையாளர் , தம் சீடர் பிளேட்டோவின் மூலமாக மேனாட்டுத் 
தத்துவ வளர்ச்சியின் பாதையில் பெரியதொரு மாறுதலை 
ஏற்படுத்தினார் . இங்கு அவருடைய தத்துவார்த்தப் பெருமை 


5 


- 


7 


களைக் குறிப்பிடுவது தேவையற்ற தொன்றாகும் . கி.மு. 489 - ல் 
அவர் ஏதென்ஸ் நாட்டில் பிறந்தார் . மனிதர்களை மிகவும் தாக்கிப் 
பேசாதிருந்த போதிலும் , சாக்ரடீஸ் கபடத் தனத்தை வெறுத்தார் . 
அத்துடன் தமது காலத்தில் வாழ்ந்தவர்களின் அறியாமையை 
வெளிப்படுத்துவதில் பேரார்வம் கொண்டிருந்தார் . இது அவருக்கு 
பல விரோதிகளை ஏற்படுத்தியது . அவர் சுய - கட்டுப்பாட்டிற்குப் 
பெயர் பெற்றவர். அவர்கள் நடத்தையின் மூலம் அவர் 
யதார்த்தக்கருத்துக்கும் முன்மாதிரியாக்கிக் கொண்டார் . உயர்ந்த 
சிக்கனத்தையுடையவர் ; பெரு முயற்சியுடையவர் . அவருடைய 
தேவைகள் மிகக் குறைவு . தம் எழுபதாண்டு வாழ்க்கையில் 
அவர் போரிலும் , அரசியல் கடமைகளைச் செய்வதிலும் காட்டிய 
உடல் வலிமையிலும் உள்ள உறுதியிலும் நல்ல எடுத்துக் காட்டாக 
விளங்கினார் . அவர் இளைஞர்களின் உள்ளத்தைக் கெடுத்ததாகவும் 
நாத்திகவாதத்தைப் பரப்பியதாகவும் அவரது இனத்தவர்களே 
பொய்க்குற்றம் சாட்டினர் அவர் விஷம் அருந்தி இறக்குமாறு தீர்ப்புக் 
கூறப்பட்டது . அவர் விசாரணையின்போது ஒழுக்கத்தின் அந்தஸ் 
துடனும் உறுதியுடனும் மாறா நிலையுடனும் , கவர்ச்சித் தன்மை 
யுடனும் இருந்தார் . அவர் சட்ட திட்டங்களுக்குக் கீழ்ப் 
படிதலின் மூலம் நாட்டில் நாட்டிடம் தமக்குள்ள விசுவாசத்தையும் 
அதிகாரத்திற்கு மதிப்பளிக்கும் தன்மையையும் நிலைநாட்டினார் . 
அவருக்குத் தண்டனை அளிக்கப்பட்ட பிறகு அவருடைய நண்பர் 
கள் அவரைத் தப்புவிக்கத் திட்டம் தீட்டியபொழுது தம்மைப் 
போல் வயதானவன் சட்டங்களுக்குப் பணியாதிருக்கக்கூடாது 
என்ற காரணததிற்காக அந்தப் பலனைப் பெற மறுத்துவிட்டார் .. 
அவர் கி.மு 399 - ல் இறந்தார் . காந்தியடிகளால் வரையறுக்கப் 
பட்ட தகுதிகள் அனைத்துயுமே சாக்ரடீசிடம் நாம் காண்கிறோம் . 
சாக்ரடீஸ் அரசின் சட்ட திட்டங்களுக்குக் கீழ்ப்பணியாதிருக்க 
மறுத்தார் . அதேநேரத்தில் எதிரிகளின் நிபந்தனைகள் நியாயமற்ற 
தாக இருந்தால் அதற்குக் கீழ்ப்படிய மாட்டார் . அவர் உண்மை 
யான சத்யாக்கிரகி . அவர் தாம் உண்மை என்று கருதியதையே 
செய்தார் ; அவரை எது நாத்திகர் என்று பொய்யாகக் குற்றஞ் 
சாட்டியதோ அந்தப் பொது ஆர்பாட்டத்திற்குப் பணிய மறுத்தார் . 
அவர் ஏதென்ஸிலிருந்து தப்பி அதன் மூலம் நாட்டின் சட்டத்தை 
மீறுவதற்குத் தயாராக இல்லை . அவர் பயமோ , வெறுப்போ இன்றித் 
தம்முடைய கடமையைச் செய்தார் . 


3. சுதந்தரம் பற்றிய கோட்பாடு 
தொகுப்புரை : சட்டத்தின் விதி என்ற பகுதியில் நன்கு 
அமைந்த வாழ்க்கையின் அடிப்படையே விதி என்று நாம் குறிப் 


8 


பிட்டுள்ளோம் . சட்டங்கள் நம்மை அநீதிகளிலிருந்தும் வலியோர் 
களிடமிருந்தும் பாதுகாக்கிறது . இல்லையேல் அவர்கள் நம்மைச் 
சுரண்டுவதுடன் மோசமாக நடத்தவும் செய்வார்கள் . அந்த 
விதிகள் அடிப்படையில் மக்களின் சந்தோஷத்தையும் நல்வாழ் 
வையும் நோக்கமாகக் கொண்டுள்ளன என்பது உண்மை என்பதை 
விட அதிகமான கற்பனையே என்று கூறலாம் . ஓர் அரசு தன் 
ஆட்சியை நீடிக்கச் செய்வதற்காகவே , தாழ்த்தப்பட்டவர்களைப் 
பாதுகாப்பதையும் விட அதிகமான அக்கறையுடன் தீவிர ஒழுங்கு 
நடவடிக்கைகளைத் திணிக்கும் போது நாம் மேற்கொள்ளும் தீர்வு 
என்ன ? இதற்குரிய விடை காந்தியடிகளின் சத்தியாக்கிரக 
இயக்கம் என்ற பகுதியில் குறிக்கப்பட்டுள்ளது . உண்மையற்ற 
மக்களுக்கு இத்தகைய இயக்கங்களை நடத்துதல் என்பது 
இயலாத தொன்றாகும் . காந்திஜியைத் தவிர வேறு யாராவது 
இத்தகைய இயக்கங்களை நடத்த உண்மையான தகுதியுடைய 
வர்களாக இருப்பார்களா என்று கேட்க , ஒருவன் தூண்டப்பட 
லாம் . சாக்ரடீஸ் தம்முடைய எளிமையுடனும் , மகாத்மா காந்தி 
யடிகளின் தகுதிகளையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருப்பது 
இத்தகைய மனிதர்கள் இருக்க முடியும் என்ற சாத்தியக்கூறுக்கு 
சிறந்ததொரு எடுத்துக்காட்டு . 

சட்ட விதிக்கும் , சுதந்தர உண்ர்விற்கும் இடையே உள்ள 
இணக்கம் என்ன என்ற கேள்வி எழலாம் . 

ஒரு குறிப்பிட்ட சட்டத்திற்குக் கீழ்ப்படிவதற்கு ஒரே அளவாக 
நாம் ஒடுக்கப்பட்டால் , அப்பொழுது நமது சுதந்தரம் சிதைக்கப் 
படுகிறது . நாம் அரசின் சட்டங்களுக்கு , கீழ்ப்படியாதிருக்கின்ற 
வகையில் ஒழுங்கான , ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது 
சாத்தியமாகாது . இந்த ஒடுக்கம் நம்மை கட்டுப்படவைக்கிறது . 
இத்தருணத்தில் நாம் சுதந்தரமாக உள்ளோம் என்று எவ்வாறு 
கூற முடியும் ? சுதந்தரம் என்ற பதத்திற்கான சாதாரணப் பொருள் 
எவ்விதத்திலும் தடை செய்யப்படாமல் ஒருவர் விரும்புகின்ற 
அனைத்தையும் செய்வதற்கான உரிமை என்பதாகும் . இது 
முழுமையான சுதந்தரமாகும் . ஆனால் , இத்தகைய சுதந்தரம் 
இருக்க முடியுமா ? ஒரு கண நேரச்சிந்தனை நமக்கு நாம் இத்த 
கைய , முழுமையான சுதந்தரம் பெற முடியாது என்பதை 
உணர்த்திடும் . ஏனெனில் , ஒருவருடைய சுதந்தரம் மற்றவனு 
சுதந்தரத்தினுள் தலையிடுமேயானால் 

அதனுடைய 
விளைவு குழப்பமேயாகும் . நாம் விரும்புகின்ற எங்கும் நடப் 
பதற்கு உள்ள சுதந்தரத்தை உறுதி செய்யும் வகையில் பாதையின் 
நடுவில் நாம் நடந்து செல்ல முடியாது . ஒருவருடைய சுதந்தரம் , 


டைய 


9 


மற்றவருடைய சுதந்தரத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் . 
இது முக்கியமான சில உரிமைகளை அனுபவிப்பதற்கான ஆர்வத் 
தினால் ஒருசில உரிமைகளை விட்டுக் கொடுக்க வேண்டியது . 
என்பதைக் குறிக்கும் . 

ஆனால் , உண்மையில் சொல்லப் போனால் நம்முடைய 
சுதந்தரம் ஒடுக்கப்பட்டுள்ளது . மேலும் , வாழ்வதற்கான உரிமை , 
சொத்துரிமை , நம்பிக்கைகொள்வதற்கான உரிமைகள் போன்ற சில 
அடிப்படை உரிமைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது . ரூஸோ 
தனது “ சமுதாய ஒப்பந்தம் என்னும் நூலில் இந்தக் கருத்தை 
நன்கு விளக்குகிறார் . அவருடைய ஒப்பந்தம் என்பது கற்பனைக் 
கதை என்றும் , உண்மையில் எப்பொழுதும் நடைபெறவில்லை 
என்றும் நாம் தெரிந்து கொண்ட போதிலும் அவர் கூறுகிறார் . 
சமூக அமைப்பு என்பது மற்றெல்லா உரிமைகளுக்கும் அடிப் 
படையாய் உள்ள புனிதமான ஒரு அமைப்பு . எது பொதுவான , 
முழுமையான பலத்துடன் நம்மை எல்லாம் பாதுகாக்கவும் ; வலுப் 
படுத்தவும் செய்யுமோ , அந்த அமைப்போடு இந்த பிரச்சனை 
ஒரு வழியை உண்டாக்க வேண்டும் . மனிதனும் , பொருள்களும் 
ஒருங்கிணைகின்றன . ஒன்று . எல்லாவற்றிலும் இணையும் போது 
தனக்குத்தானே கீழ்படியும் என்று அவர் இந்த நூலில் எல்லா 
இடங்களிலும் கூறுகிறார் . மேலும் முன்பிருந்ததைப் போலவே 
சுதந்தரமாய் இருக்கும் . வேறு விதமாகச் 

வேறு விதமாகச் சொல்லப் போனால் 
எது மக்களைத் துன்பத்திலிருந்து பாதுகாக்குமோ , அத்தகைய 
பொது அமைப்புக்களை உண்டாக்க எல்லா உறுப்பினர்களும் 
விரும்புகின்றபோது , சமுதாயம் 

சமுதாயம் . ஒரு நிலைக்கு வருகிறது . 
இவ்வாறு ஒரு ஒழுங்கான முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லு 
கிறது . இதை அடைய ஒவ்வொரு , மனிதனும் , தன்னுடைய 
உரிமைகளை அல்லது சுதந்தரத்தைச் சரணடையச் செய்யலாம் . 
ரூசோவும் . வேறு சில சிந்தனையாளர்களும் இதற்கு 

இதற்கு ஒரு படி 
மேலே போய் எது அரசாங்கத்தின் உட்கருவாக இருக்கிறதோ 
அது அந்தப் பொது அமைப்பாகிறது ; சமுதாயத்தின் பொது 
விருப்பை பிரதிபலிக்கிறது என்று உறுதி கூறுகிறார்கள் . ஆனால் , 
தற்காலச் சிந்தனையாளர்கள் பொது விருப்பு என்ற கொள்கையை 
தீவிரமாக எடுத்துக் கொள்வதில்லை . 

சரித்திர பூர்வமாக எப்பொழுதுமே சமுதாய ஒப்பந்தத்திற்கு 
எவ்வித ஆதாரங்கள் இல்லாது இருந்தபோதிலும் எவனொருவனும் 
எந்தவிதக் கட்டுப்பாடும் இன்றி முழுமையான சுதந்தரத்தைச் 
செயல்படுத்த முடியாது என்ற அடிப்படையான கருத்தை அது 
விளக்குகிறது . மேலும் , நமது சுதந்தரம் சில குறிப்பிட்ட எல்லை 


- 


-- 


1 


10 - 


களுக்குள் வட்டமிடப்பட்டு இருக்கின்ற பொழுதில் தான் ஒழுங்கான 
சமுதாய வாழ்வு சாத்தியமாகும் என்றும் விவரிக்கிறது . வெளிப்புற 
ஆக்கிரமிப்பு போன்ற இன்னல்கள் இருக்கின்ற வேளையில் தான் 
அரசு நம்மை வெளியேறும்படி கட்டுப் படுத்தலாம் . நாட்டின் 
பாதுகாப்புக்காகச் சண்டையிடும்படி 
சண்டையிடும்படி உத்தரவு 

இடலரம் . 
மக்களின் நலனுக்காகச் சிறிதுகாலம் பொதுக்கூட்டங்கள் நடத்தும் 
உரிமைகளைத் 

தடை 

செய்யலாம் . மேலும் , தீவிரமான 
நெருக்கடி காலங்களில் , குறிப்பிட்ட காலத்திற்கு நம்முடைய 
எல்லா உரிமைகளையும் அகற்றிவிட அரசுக்கு அதிகாரம் உண்டு . 
இது நம்முடைய உரிமைகளைத் தளரச் செய்ததாகக் கருதப்பட 
முடியாது . இங்குள்ள இடையூறு என்னவென்றால் அரசாங்கமே 
தங்களுடைய விருப்பு , வெறுப்பு கொண்ட மனிதர்கள் இருக்கின்ற 
படியால் நம்முடைய உரிமைகளைத் தடை செய்யவோ , அல்லது 
கட்டாயமாக நீக்கிவிடவோ செய்யக்கூடிய ஆணைகளைப் 
பிறப்பித்து அதனால் , தங்களை பொறுப்பில் நீடித்திருக்கச் செய்ய 
முயற்சிப்பதேயாகும் . ஆனால் , உண்மையான - முழுமையான 
மக்களாட்சி கொண்ட . அமைப்பில் , மக்களின் முன்னேற்றத்தையும் 
சந்தோஷத்தையும் எண்ணுகின்ற அரசாங்கத்தில் இத்தகைய 
சுதந்தரங்களைத் தவறாகப் பயன்படுத்தப்படும் நிகழ்ச்சி 
நடைபெறாது . 

உரிமைகள் எப்பொழுதும் கடமைகளோடு தொடர்பு படுத்தப் 
பட்டுள்ளன . ஒவ்வொரு உரிமையும் சமுதாயத்தினுடைய நலனிற் 
காக மட்டும் பயன்படுத்தப்படும் வகையில் செய்து தீரவேண்டிய 
தாக உள்ளது . வாக்கு நல்ல முறையில் பயன்படும்படி செய்யும் 
கடமை , வாக்கு அளிக்கும் உரிமையினுள் அடங்கியுள்ளது . 
அதேபோல் நம் நாட்டின் மூலப் பொருள்களை விவரிப்பதற்கான 
கருவியாக நமது சொத்து உள்ளதா என்று பார்ப்பது சொத்தைப் 
பெறுகின்ற உரிமை , நம்மீது கொடுக்கும் உரிமையாகும் . வெளி 
நாட்டவரின் ஆதிக்கத்திற்கு எதிராக நாட்டைப் பாதுகாத்தல் , 
உள் நாட்டு அமைதியை நிலைநாட்டுதல் , நீதிபரிபாலனம் 
செய்தல் , மக்களின் பொருளாதாரத் தேவைகளைப் பெற வழி 
வகுத்தல் , கல்வி கற்பித்தல் போன்றவை அரசாங்கத்தின் முக்கிய 
மான வேலைகள் , குடிமக்கள் இவற்றை உரிமைகள் என்று 
நியாயமுடன் கோரலாம் . ஆனால் எல்லா 

மக்களுடைய 
மேலான தேவைகளுக்குப் பொருந்துகின்ற வகையில் அவை 
சரிசெய்யப்பட வேண்டும் . இத்தகைய அடிப்படை உரிமைகள் , 
நீதிமன்றங்களின் மூலமாய் ஒரு குடியாட்சியில் செயல்படுத்த 
முடியும் தேவையான முக்கியத்துவம் பெற்று விட்டன . இந்திய 
அரசியல் அமைப்பின் முன்னுரை மக்களுக்குச் சமூக , பொருளா 


1 


11 


தார அரசியல் , நீதியையும் , சிந்தனை , நம்பிக்கை வெளியிடும் 
தன்மை , மத வழிபாடு ஆகியவற்றின் சுதந்தரத்தையும் , தகுதி 
யிலும் வாய்ப்புக்களிலும் சமநிலையையும் உறுதி செய்கிறது . அதே 
நேரத்தில் , குடியாட்சி உள்ள நாடுகளில் அடிப்படை உரிமை 
களாக இருக்கின்ற போது , சர்வாதிகார நாடுகளில் மிக அதிகமாக 
இவை தீவிரமாகக் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன . இத்தகைய 
அரசாங்கங்கள் தங்களின் அதிகாரத்தில் முழுமை பெற்றுள்ளன . 
அதை உபயோகிப்பதில் வரையறையற்ற அதிகாரம் பெற்றுள்ளது . 
தேசீய சொத்தாயிருக்கின்ற பொருளாதார , ஒழுக்க , கலாசார 
மதிப்புக்கள் கட்டுப் படுத்தப்படுகின்றன ; அரசாங்கத்தால் பயன் 
படுத்தப்படுகின்றன . அதன் அனுமதியின்றி , எந்தவிதமான 
அமைப்போ , கட்சியோ , உற்பத்தியோ ஏற்பட முடியாது ; கல்வி 
கூட அதன் கருவியாக அமைகிறது . 

இவ்வாறு சுதந்தரம் கருப் பொருளாக இருந்தாலும் உண்மை 
பிலேயே அதன் அனுபவம் அந்நாட்டின் அரசாங்கத்தின் 
அமைப்பையே சார்ந்துள்ளது . அதன் மக்களின் கல்வியறிவைச் 
சாரீந்துள்ளது . 

அவர்களின் விழிப்புணர்ச்சியையும் , ஒழுக்க 
மதிப்பையும் சார்ந்துள்ளது . ஆனால் , நாம் பார்த்த வகையில் 
நாட்டின் அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டிருப்பதால் சுதந்தரம் 
என்பது சமூக நலத்தோடு இணைந்துள்ளது . 
4. சமூகத் திட்டங்களும் , அவை பயன்படும் விதமும் 

சட்டங்கள் சமுதாயத்திற்குப் பொருத்தமானவை . மேலும் 
நாட்டின் அரசாங்கத்தால் சமுதாயத்தின் நலனிற்காக ஏற்படுத்தப் 
பட்டவை . அவற்றின் வேலையாவது சமுதாயத்தின் நிலையை 
உயத்துவது அல்லது சட்டத்தின் சில பகுதிகளில் 

சில பகுதிகளில் தரத்தை 
உயர்த்துதல் , மேலும் சமுதாயத்தில் எவையேனும் குறைகள் 
அல்லது முறைகேடுகள் இருந்தால் அவற்றைத் தீர்வு செய்வது 
அரசின் கடமையாகும் . சமுதாயத்தின் சில பகுதிகளிலோ 
அல்லது முழுவதையுமோ நன்னிலை 

அடையச் 

செய்வதும் 
நாட்டின் மூலதனத்திலும் , வாய்ப்புக்களிலும் அவர்களுக்குச் சேர 
வேண்டிய பங்கு கிடைத்து விட்டதா என்று பார்ப்பது அரசின் 
முக்கியமான கடமையாகும் . ஏழ்மை என்பது ஒருகால் இந்தியா 
வின் மிகவும் முக்கியமான பிரச்சனையாக இருக்கலாம் . இது 
வளரும் எல்லா நாடுகளுக்கும் பொதுவாக இருப்பினும் பொது 
வாழ்வின் மற்ற அம்சங்களில் இதன் விளைவு அளவிடற்கரியது . 
இப்பிரச்சனை தீவிரமானது . நாட்டின் மக்கள் தொகையில் 
60 % மேல் ஏழ்மை நிலையில் வாடுகின்றார்கள் என்று சொல்வதி 


12 


லிருந்து கண் கூடாகக் காண முடிகிறது . இத்துடன் இணைந்து 
செல்லும் மற்றொரு பிரச்சனை வேலையில்லாத் திண்டாட்டம் . 
கல்வியறிவு பெற்றவர்களும் , ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுமா 
யிருக்கின்ற நமது மக்களுடைய பொருள் சம்பாதிக்கும் திறனை 
உயர்த்துவது என்பதே தற்போதிருக்கும் மிக அவசரமான 
பிரச்சனையாகும் . 


இந்தியாவில் , சமுதாயப் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றோ 
டொன்று நெருக்கமாகத் தொடர்பு கொண்டுள்ளன . காரண 
காரியத் தொடர்புடன் செயல்படுகின்றன . ஓர் எடுத்துக்காட்டாக 
மக்கள் மிகவும் ஏழைகளாய் இருந்து , அவர்களுடைய பசி தீர்க்க 
வழி ஏதும் புலப்படாமையால் மது அருந்துகிறார்கள் என்று நாம் 
கூறலாம் . மதுவே ஏழ்மை நிலைக்குக் காரணமாகிறது . 
ஏனெனில் உழைக்கும் வர்க்கத்தினர் தம் வருவாயில் அதிகமான 
பகுதியைக் குடிப்பதற்காகவே செலவிட்டு விடுகின்றனர் . கல்வி 
யறிவின்மை மற்றெருவகையில் மக்களை ஏழ்மை நிவைக்கு 
உட்படுத்துகிறது . ஏனெனில் எவ்வகையான தேவைகள் மூலம் 
அதிகப் பணம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வழிகளை அவர்கள் 
அறியாதவர்களாக உள்ளனர் . இவை எல்லாம் சமுதாயத்தில் 
பெரிய அளவில் உள்ள பிரச்சனைகள் ஆகும் . இவை மக்களுடன் 
நெருக்கமாகத் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன . எனவே , இப் 
பிரச்சனைகளுக்கு ஒன்றைத் தீர்க்க எடுக்கும் முயற்சிகள் , மற்ற 
வற்றால் பாதிக்கப்பட்டு , அதைச் சீரான நிலைக்கோ சீர்குலை 
விற்கோ எடுத்துச் செல்கிறது . எனவே , இப்பிரச்சனைகளில் நாம் 
துணிந்து எடுக்கும் 

நடவடிக்கைகள் 

மிகவும் 

கடினமாகி 
விடுகின்றன . 


மதுப் பழக்கத்திற்கு அடிமையாகும் தன்மை மக்களின் உடல் 
நலத்தைப் பாதிக்கும் செயலாக அமைந்து விடுகிறது . அரசாங்க 
விதிகளை அறியாமை , சட்ட உரிமைகளைப் பற்றிய போதிய 
அறிவில்லாமை ஆகியவை மேலும் சீர்குலைக்கின்றன . 


வெவ்வேறு நாடுகளிலும் கையாளப்படும் தீர்வுகளின் வகையில் 
வேறுபாடுகள் உள்ளதால் இவற்றிற்கு வெட்டு ஒன்று துண்டு 
இரண்டு என்ற வகையில் தீர்வுகள் இல்லை . தேவையான அளவு 
தீர்க்கமான சிந்தனையுடன் கூடிய தீவிரமான எச்சரிக்கையாக , 
சமுதாயச் சட்டங்கள் மூலம் இப்பிரச்சனைக்குத் தீர்வு காணும் 
போது மேற்கொள்ள வேண்டிய அவசியமாகிறது . மேலும் சமுதாயச் 
சீர்கேடுகளைத் தீர்த்துவைப்பதற்கு இச்சட்டங்கள் பொருந்தாத 
வகையிலும் அமைந்துள்ள விநோத நிலையையும் 

நாம் 


18 


பொது 


உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் . இந்திய அரசாங்கம் ஆணின் 
திருமண வயதை 21 ஆகவும் பெண்ணின் திருமண வயதை 
18 

ஆகவும் உயர்த்திக் கொண்டு வந்துள்ள போதிலும் , 
நடைமுறையில் அச் சட்டம் 

செயலற்றதாகவே 
உள்ளது . இளவயதில் திருமணம் செய்விப்பதால் 

செய்விப்பதால் ஏற்படும் 
தீமைகளைப் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்துவதே மிக இன்றியமை 
யாதது . இளமையில் மணம் செய்விப்பதால் , மக்கள் தொகைப் 
பெருக்கம் கட்டுக்கு அடங்காததாகிறது என்ற ஒரு 
கருத்தை பாலியத் திருமணத்திற்கு எதிராக உருவாக்க வேண்டும் . 
சமுதாயச் சட்டங்கள் , மறைமுகமாக இப்பொதுக் கருத்துக்களை 
அமைக்கப் பெருமளவில் உதவும் . சில சமூகத்தினர் நரைத்துப் 
போன பழைய பழக்கங்களின் அனுமதியை எடுத்துரைக்கலாம் . 
அது நிர்வாக எந்திரத்தின் செயல்முறையை மேலும் கடினமாக்கு 
கிறது . கல்வியறிவின்மையை எதிர்த்துப் போரிட , சுலபமாகக் கட் 
டாய ஆரம்பக் கல்விச் சட்டத்தை வலியுறுத்தலாம் . மேலும் , ஒவ் 
வொரு குழந்தையும் 8 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் கட்டாய 
மாகக் கல்வி பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தலாம் . ஆனால் , 
அதற்குத் தேவையானவைகளை அதிகாரிகள் அமுல் படுத்த 
வேண்டும் , அதிலுள்ள எதிர்ப்புக்களால் ஏற்படும் இடையூறு 
களின் காரணமாக அவர்கள் மனம் தளரலாம் . அணுக முடியாத 
தொலைவில் உள்ள கிராமங்களில் அல்லது சிற்றூர்களில் இளம் 
குழந்தைகளை அவர்களின் பெற்றோர்கள் தொழில் 
செய்து குடும்பத்தைக் காப்பாற்ற வேண்டும் 
எதிர்பார்க்கிறார்கள் . எனவே , வேலை செய்வதன் மூலம் 
பொருள் சம்பாதிப்பதை விட்டுவிட்டுப் பள்ளிக் ச 
சென்றால் , அவர்களின் மேல் பெற்றோர்கள் ஆத்திரம் அடை 
கிறார்கள் . எனவே அதிக எண்ணிக்கை உள்ள குழந்தைகள் சிறிது 
காலத்திற்குப் பின்பு பள்ளிப் படிப்பைவிட்டு நின்று விடுகிறார்கள் . 
இவ்வாறு அவர்கள் எழுத்தறிவின்மைக்கு உட்படுத்தப்படுகிறார் 
கள் . அரசாங்கம் போதை தரும் குடிப்பழக்கத்தால் ஏற்படும் தீ 
களிலிருந்து மக்களைப் பாதுகாக்க வேண்டும் என்னும் ஆர்வத் 
தினால் வெளிப்படையாக விற்பதற்குத் தடை செய்கிறது . ஆனால் , 
வெகு சீக்கிரமாக கள்ளச் சாராயம் காய்ச்சும் முறை செழிக்க 
ஆரம்பித்துள்ளது . அதிகாரிகள் செய்வதறியாது இருக்கின்றனர் , 
இது கல்வியோடு மட்டுமல்லாமல் 

பழக்கத்திலிருந்து 
மற்றொரு பழக்கத்தை மாற்றுவதுடனும் தொடர்பு கொண்டுள்ளது . 
அவர் இக்கொடிய பழக்கத்தை மாற்ற விரும்புவதில்லை . வேறு 
சிலருக்கு மதுவினால் ஏற்படும் தீய விளைவுகளைப் பற்றி அறிந் 
திருக்கவில்லை . மத்திய அரசு வேலையில்லாத் திண்டாட்டத்தை 


என் 


3 


* 


யூறுகள் 


அகற்றி விடும் என்று அறிவித்துள்ளது . அத்துடன் அடுத்த 10 
ஆண்டுகளில் பூரண மது விலக்கு அமுல் படுத்தப்படும் என்றும் 
கூறியுள்ளது . நடைமுறை இன்னல்கள் எப்படியிருந்தாலும் இது 

சரியான பாதையில் எடுக்கப்பட்ட சரியான முடிவாகும் . 
இந்த கொள்கைகளை நிறைவேற்றுவதில் சில எதிர்பாராத இடை 

ஏற்படலாம் ஆனால் , சட்டத்தை செயல்படுத்தும் 
அதிகாரிகளும் பொது மக்களும் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைப்ப 
தாலும் இப்பிரச்சினைக்ளை 

ஆழ்ந்த அனுதாபத்தோடு 
நோக்கினால் எந்த சமுதாய பிரச்சினைகளும் தீர்க்கப் படாமல் 
இருக்க முடியாது . இந்த வகையில் குடிமக்களுடைய கடமை 
தவிர்க்கப் படமுடியாத ஒன்று . சட்டத்தைச் செயல்படுத்துகின்ற 
அதிகாரிகளில் ஒருவராக குடிமகன் இல்லாதிருந்த போதிலும் , 
அந்த அதிகாரிகளோடு முடிந்த அளவு ஒத்துழைத்துச் சட்டம் 
ஒழுங்கை நடைமுறைப்படுத்துவதில் தன்னால் இயன்றவற்றைச் 
செய்ய வேண்டியது அவனுடைய கடமையாகும் . எழுத்தறி 
யாமையின் கேடுகளை மக்களுக்கு அறிவுறுத்தலும் , மது 
அருந்துவதால் ஏற்படும் தீமைகளை விளக்குவதும் , பால்யவிவா 
கத்தில் உள்ள தவறுகளைச் சுட்டிக் காட்டுவதும் அவருடைய 
கடமையாகும் . சமூதாயப் பிரச்சினைகளை இளம் வயதிலேயே 
குழந்தைகளுக்குக் கற்பிப்பதற்காகவும் , கல்வி அறிவற்ற மக்களின் 
இன்னல்களைத் தீர்ப்பதற்காகவும் , பள்ளிகளும் , மருத்துவமனை 
களும் திறக்கப்படலாம் . 

இதைச் செய்வதற்கு முற்றிலும் ஒரு 
புதிய உண்மையான சமூதாய அமைப்புத் தேவை . 


5. பொது ஒழுக்கம் 
சரியான ஒழுக்கவியல் பிரதிவினைகள் 

சட்டத்தின் விதி , சமுதாயத்திற்கு உண்மையில் நன்மையாக 
உள்ள அது ஒரே வகையான நிர்வாகம் என்பதை நாம் பார்த் 
தோம் . இது ஒவ்வொருவரையும் அமைதியுடன் வாழவைக்க 
உதவுவதுடன் , அவருடைய , செயல்களைத் தொடர்ந்து நிறை 
வேற்றவும் உதவுகிறது . எனவே , சட்டத்திற்குப் பணியவேண்டிய 
நிலை வற்புறுத்தப்படுகிறது . அதே சமயம் , இதுவே சாதாரணமாக 
நல்ல வகையான நிர்வாகம் ஆகும் . அரசாங்கம் சமூக விரோத 
நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போதும் மக்களை அடக்கும் 
போதும் , அதற்கு எதிராக நாம் சில சமயங்களில் கிளர்த்தெழுகி 
றோம் . இதற்கு நாஜி அரசு யூதர்களைக் கொன்ற நடவடிக்கையை 
மேற்கோளாகக் காட்டலாம் . மற்றோர் எடுத்துக்காட்டாக 
தெற்கு ஆப்பிரிக்கா தனது நாட்டின் ஆதிக்குடிகளான கறுப்பர் 


|| 


களிடம் குரோத மனப்பாங்குடன் நடந்து கொள்வதைக் கூறலாம் . 
இந்த நிகழ்ச்சிகளுக்குச் சாதாரணமாகத் தீர்வு காண்பது சாத்திய 
மாகாதிருப்பதால் , சத்தியாக்கிரஹம் , ஒத்துழையாமை , சட்ட 
மறுப்பு போன்ற இயக்கங்களே ஒருகால் சிறந்த மாற்றுமுறை 
களாகும் . நாட்டின் சட்டங்களும் தனிமனித சுதந்தரத்துடன் 
இணைக்கப்பட்டுள்ளன ; தொடர்பு கொண்டுள்ளன . எவ்வாறு இவ் 
விரு முரண்பட்ட தத்துவங்களும் ஒன்றாக நிலைத்திருக்கின்றன 
என்பதை நாம் காண்கிறோம் . அனைவருக்குமான பொதுக் 
கல்வி , முழு மதுவிலக்கு , சட்ட ஒழுங்கை நாடு முழுவதும் 
நிலைப்படுத்துதல் , கலவரங்களையும் , கிளர்ச்சிகளையும் அடக்கு 
தல் போன்ற முயற்சிகளுக்கு சமூக வட்டத்தில் , நம் அரசின் 
சட்டங்கள் போதுமானவையாக இல்லை . மக்களின் 
ஒத்துழைப்பினாலும் , உதவியாலும் அரசாங்கத்தின் நோக்கங்கள் 
இத்துறைகளில் வலுப்படுத்தப் படவேண்டும் . சட்டத்திற்குப் 
பணிதலால் மட்டுமே குடிமக்களின் கடமை முழுமையடைந்து 
விடுவதில்லை . அவர்கள் அரசின் நிர்வாகங்களின் பிரதிநிதிகளுடன் 
தம்மைத் தீவிரமாக இணைத்துக் கொண்டு அரசின் நல்ல 
திட்டங்கள் தொலைதூரங்களிலுள்ள உள்ளடங்கி இருக்கும் 
சிற்றூர்களுக்கும் பயன்படுகிறதா எனப் பார்க்க வேண்டும் . 
இளைஞர்கள் ஊர்க்காவல் படையில் சேர்தல் , பாதுகாப்புப் 
படையில் சேர்தல் போன்றவை அரசுடன் ஒத்துழைக்கும் வழிகளில் 
சிலவாகும் . வலிய முன்வந்து செயலாற்றும் நிறுவனங்கள் , அரசினை 
விட மிகவும் விளங்கத்தக்க வகையில் ஆரம்பக் கல்வியை 
பரப்பலாம் . 

தாமே முன்வந்து உதவும் இத்தகைய தன்மை நீங்கலாக , 
நாம் ஒழுக்கக்கருத்துக்களைப் பயன்படுத்த வேண்டிய பல சமூக 
சூழல்களும் உள்ளன . ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தையும் கருத்தை 
யும் அடிப்படையாகக் கொண்ட அமைப்பே நிறுவனம் என்ப 
தாகும் . இவை நல்ல ஆரோக்கியமான கருத்துக்களைக் கொண்டு 
நடைபெறுகின்றனவா என 

கவனிக்க வேண்டும் . 
பொருளாதார , வியாபார நிறுவனங்கள் போன்றவைகளை நாம் 
ஒன்று அல்லது இரண்டு எடுத்துக்காட்டுக்களாகக் கொள்ளலாம் . 
வியாபாரிகள் , உற்பத்தியாளர்கள் மற்றும் மொத்த வணிகர் 
சில்லறை விற்பனையாளர்கள் ஆகிய அனைவருமே இவ்வகை 
யில் அடங்குகின்றனர் . எல்லா நாடுகளிலும் , குறிப்பாக , வளர்ச்சி 
யடைந்துள்ள நாடுகளில் ஒரு சில வியாபார நிறுவனங்கள் குறிப் 
பிட்ட சில வழிகளில் ஆதிக்கம் பெற்றுள்ளதை நாம் காண்கி 
றோம் . இந்த அம்சத்தைக் குறிப்பிட்டுக் கூறுகையில் , பெரும் 
வியாபாரப்புள்ளிகள் தங்களைச் சாதாரண மனிதனின் நலன் 


ஒருவன் 


16 


களைக் காக்கும் தர்மகர்த்தாக்களாக விளங்க வேண்டும் என் 
கின்றனர் . அவர் ஓர் இக்கட்டான கேள்வியையும் நம்முன் 
வைக்கிறார் . 60 சதவீதத்திற்கும் அதிகமான ஏழை மக்கள் உள்ள 
இந்தியா போன்ற நாடுகளில் சாதாரண 

மனிதர்களுக்கு 
இத்தகைய பொருள்களை உற்பத்தி செய்வதாலோ ஏற்றுமதி , 
இறக்குமதி செய்வதாலோ , அது எவ்வளவு நன்மையைத் தரும் ? 
எந்த அளவிற்கு இப்பெரும் லாபம் ஒரு வேளை உணவிற்குத் 
திண்டாடும் சாதாரண மனித வாழ்வை உயர்த்தப் பயன்படும் என்கி 
றார் . இந்த பல்வேறுபட்ட பெரிய வியாபாரப் புள்ளிகள் அவருடைய 
கோடிக்கணக்கான பணத்தைத் தன் சொந்த சொத்தாகக் கருதா 
மல் , அது சாதாரண மக்களுடையதாகக் கருதும் போது , ஏழை 
எளியவர்களின் தர்மகர்த்தாவாக விளங்குகின்றனர் . இந்தப்பணம் , 
இல்லாதவர்களின் உண்மையான பயன்களுக்காகப் பயன்படுமாறு 
வைக்கப்பட நன்னெறி முறை தேவைப்படுகிறது . இல்லையேல் 
வியாபாரம் , வர்த்தகம் ஆகியவை ஒரு சூதாட்டமாகவும் , நன் 
னெறியற்றதாகவும் இருக்கும் . பொருளையோ பணத்தையோ 
அதிகமாகத் தேக்கி வைத்திருப்பவன் தங்களுடைய அடிப்படைத் 
தேவைகளைக்கூடப் . பெறாதவர்களைப் பட்டினிக்குள்ளாக்கு 
கிறார் , என்று காந்தியடிகள் விளக்கிக் கூறியுள்ளார் . 

இந்த தர்மகர்த்தாக் கொள்கையுடன் நெருங்கிய தொடர்பு 
தனது பகட்டைக் காட்டும் விதத்தில் ஊதாரித்தனமாக செலவுசெய் 
தல் போன்றவை திருடுவதற்கான குற்றம் எனக் கூறும் கொள்கை 
யாகும் . வீணாக்குதல் , ஊதாரித்தனம் , ஒருவனது செல்வத்தை 
மற்றவர்களுக்குக் காட்டும் விதத்தில் களிப்படைதல் போன்றவை 
திருட்டைப் போன்ற மோசமானவை . ஏனெனில் அச்செலவு 
தனிப்பட்டதாகவோ அல்லது பொதுவானதாகவோ இருந்தாலும் 
அது குறிப்பிட்ட அளவில் எவ்வித நன்மையும் ஏற்படுத்தாமல் 
செலவு செய்யப்படவேண்டும் என்பதற்காகவே செய்யப்படுகிற 
தென்றும் அதைக் காந்தியடிகள் பாவம் என்றும் கூறுகிறார் . 
ஒருவன் தன் 

வாழ்க்கைத் தேவைகளை மறுப்பதற்க 
இல்லாது , சிக்கனமாகக் செலவு செய்ய வேண்டும் . காந்தியடிகள் 
குரல் இதைப் பொறுத்தவரை , பொருத்தமான நேரத்தில் ஒலிக் 
கிறது . இதை மதிக்காமல் நடக்கின்ற மனிதர்கள் தங்களுடைய 
அழிவை நோக்கிச் செல்கின்றனர். 


. 


1 


பகுதி 2 


1. சமய ஈடுபாட்டின் பின்னணிச் சூழல் 


மனித இனம் தானாகவே உருவாக்கப்படும் மூலக்கூறுகளின் 
அடிப்படையில் ஒரு சமுதாயமாக மாற்றவோ அல்லது உருவாக் 
கவோ படுகிறது என்று முன்பே கூறியுள்ளோம் . மனிதன் ஒரு 
கூடி வாழும் பண்புடைய உயிராவான் . அவனால் தானாகவே 
நீண்டகாலமாக தனித்து வாழவும் முடியாது . எனவே அவன் பிற 
ருடன் கூடிவாழ வேண்டிய நிலைமை பெற்றுள்ளான் . இத்தகைய 
கூட்டு வாழ்க்கை முறையில் சில பொதுப் பண்புகள் அடிப் 
படையாக அமைகின்றன . ஒரேமொழி , ஒரே குடும்பத்தைச் சார்ந் 
திருத்தல் போன்றவை தேவையான தன்மைகளாகும் . பின்பு 
நாடு தன் அரசாங்கத்தின் மூலமாக இதில் தலையிட்டு சமுதா 
யத்தின் உள்ளும் புறமும் உள்ள துன்பங்களிலிருந்து சமுதாயத்தைத் 
திறமையாகப் பாதுகாக்கிறது . இத்தகைய பொதுவான பிணைப் 
புகள் இருந்தபோதிலும் ஒரே குழுவினுள்ளும் பல வேறுபாடுகள் 
இருக்கின்றன என்பதை நாம் நினைவிற் கொள்ள வேண்டும் . 


ஒரு சமுதாயத்தின் தோற்றத்திலும் அதன் வளர்ச்சியிலும் 
சமயம் அடிப்படையான முக்கியத்துவத்தைப் பெற்றுள்ளது . 
இது ஒரு மரத்தின் வேர்களைப் போன்று கண்ணுக்குப் புலப் 
படாது உள்ளது . இவ்வாறு சமயம் சமுதாயத்தின் பின்னணிச் 
சூழல் என்று சொல்லப்படுகிறது . சமயம் , சமுதாயத்தை 
உருவாக்குகிறது ; அதை 

அதை வளர்க்கிறது ; அதனைச் சரியான 
கோணத்தில் அமைக்கிறது . 


சமயம் என்பது என்ன ? 


சமயம் பற்றிய ஒப்புக் கொள்ளத்தக்க வரையறை ஒன்றை 
முறைப்படுத்துவது என்பது மிகவும் கடினமானதாகும் . நாம் 
சமயக் கோட்பாடு எவ்வாறு எழுந்தது என்பதை அறிந்து 
கொண்டால் , சமயம் பற்றிய கோட்பாடு மிகத் தெளிவாக 
விளங்கும் . சமயம் என்பது மனித அனுபவம் , சரித்திரம் , கலாச் 
சாரம் என்ற கருத்தாகக் கூறப்படலாம் . வியப்பு , பயம் , பக்தி 
போன்ற மனித உணர்வுகளை ஒருங்கு இணைப்பது சமபம் 


4 


18 


என்று கூறலாம் . மனித சமுதாயத்தின் தோற்றத்தில் எப்பொழுது 
மதசம்பந்தமான நம்பிக்கைகளும் , பழக்கங்களும் தோன்றின 
என்பதை நாம் குறிப்பிட்டுக்கூற முடியாது . பல்லாயிரக்கணக் 
கான ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதன் மிருகத்திற்கும் தனக்கும் 
குறைந்த வேறுபாடுகளையே பெற்றுக் காட்டுமிராண்டியாக 
இருந்தபோது புனிதமான அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட 
சக்தி போன்ற நம்பிக்கைகள் எதுவும் இருந்ததில்லை . காலம் 
உருண்டோடி கற்கால நிலையிலுள்ள மனிதன் தன் வாழ்வில் 
நிலையான தன்மையும் ஒழுங்கு முறையையும் பெற்ற பொழுது 
தெய்வீகசக்தி போன்றவைகளில் நம்பிக்கை ஏற்படலாயிற்று . 
மனிதன் தான் பெற்றுள்ள வாழ்க்கை , சக்தி , உணர்ச்சிகள் 
போன்றவற்றால் இவ்வுலகை நோக்க ஆரம்பித்தான் . இயற்கைப் 
பொருள்களான மரங்கள் , ஆறுகள் , மலைகள் போன்றவைகளுக்கு 
உயிரும் , உணர்வுகளும் தரப்பட்டன . இவ்வாறு வாழ்க்கையின் 
நிகழ்ச்சிகளை மரம் , மலை , ஆறுகள் போன்ற பொருள்களின் 
செயல்களால் ஏற்படும் கருத்துக்கள் மூலம் மனிதன் விளக்க 
ஆரம்பித்தான் . இத்தகைய நம்பிக்கைகள் கொண்ட கொள்கை 
ஆன்மீகம் என அழைக்கப்பட்டது . ஆன்மீக வாழ்வு நவீன 
சமயக் கோட்பாட்டின் முன்னோடி என இ . பி . டெய்லரும் மற்றும் 
பல அறிஞர்களும் எடுத்துரைத்தார்கள் . இடிமுழக்கம் , புயல்கள் 
போன்ற இயற்கையின் சீற்றத்தால் ஏற்படும் பயம் , பீதி , கொடுமை 
ஆகியவை படிப்படியாக மனிதனை வன்முறையாளனாகவும் 
பழிவாங்கும் இயல்புடையவனாகவும் கருதப்படும் தனிமனித 
நிலைக்கு மாற்றியதுடன் , அத் தனிமனித நிலையில் எப்படியாவது 
அவை அமைதிப்படுத்தப்படுகின்றன 

என்று 

வேறு சில 
அறிஞர்கள் வாதிடுகின்றனர் . ஆரம்பகாலத்தில் சமயம் இவ்வாறே 
தோன்றியது எனவும் கூறப்படுகிறது . எது எப்படியாயினும் , 
சமயம் இன்னது என்று உணரப்பட 

முடியாதபடி ஒன்றுடன் 
ஒன்று பிணைக்கப்பட்ட தோற்ற வேறுபாடுகளைக் 
கொண்டிருப்பதால் , இங்குக் கூறப்பட்ட சில கொள்கைகள் 
சிறிதளவாவது உண்மையானவை என்பது ஒப்புக் கொள்ளத் 
தக்கது . 
பெரும்பான்மைச் சமயங்களும் சிறுபான்மைச் சமயங்களும் 

பெரும்பான்மைச் சமயங்கள் அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த 
சமயங்கள் என அழைக்கப்படும் சமயங்களின் தோற்றத்துக்கு 
முன்பே மக்கள் சில வகையான சமயங்களை - அவை எவ்வளவு 
பண்படாததும் , ஆன்மீகத் தன்மை குறைவா 

குறைவாகவும் இருந்த 
போதிலும் 

பின்பற்றி வந்தார்கள் . கிறிஸ்தவ சமயத்தின் 
தோற்றத்துக்கும் முற்பட்டது கிரேக்க , ரோமானிய சமயங்கள் . 


பல 


1 


19 


இம்மக்களின் தெய்வங்களில் ஆண் தெய்வங்களும் , பெண் 
தெய்வங்களும் பல இருந்தன . அவற்றில் முதன்மை வாய்ந்தது 
சீயஸ் அல்லது ஜுபிடர் ஆகும் . ஹோமர் தனது இலியட் 
ஒடிசி போன்ற காவியங்களில் இத் தெய்வங்களைப் பற்றிய 
சுவையான - தெளிவான அமைப்பை நமக்குத் தருகிறார் . 
அத்துடன் அத் தேவர்களும் தேவதைகளும் எவ்வாறு தங்களை 
டிராய் நகரப் போரில் ஈடுபட்டிருந்த வீரர்களுடன் நெருக்கமாகத் 
தொடர்புபடுத்திக் கொண்டனர் என்றும் அவர்களின் பக்தர்களுக்கு 
எப்படி உதவியாக இருந்தனர் என்றும் விளக்குகிறார் . அரேபி 
யாவில் கூட , இஸ்லாமிய சமயம் தோன்றுவதற்கு முன்னால் , 
அங்கு நாடோடிக் கும்பல்களாக வாழ்ந்த மக்களிடையே 
விதமான சமயப்பழக்கங்கள் நிலவிவந்தன . அவர்கள் 
கடவுள்களை வழிபட்டும் வந்தனர் . இதேநிலை , வரலாற்றுக்கு 
முற்பட்ட கார்த்தேஜ் , சைனா , ஜப்பான் மேலும் பல நாடுகளிலும் 
இருந்தது என்பது உண்மை . ஆனால் இத்தகைய நம்பிக்கைகள் 
படிப்படியாக மறைந்தன . 


பல 


} 


பத்தொன்பது நூற்றாண்டுகளுக்கு முன்பாக , ஏசுகிறிஸ்து , 
கிறிஸ்துவ சமயத்தை நிறுவினார் . இவ்வழியிலேயே , கி.பி. 
8 - ஆம் நூற்றாண்டில் முகமது நபிகளால் இஸ்லாம் மதம் வந்தது . 
இந்து மதத்தைத் தவிர , மற்றெல்லா மதங்களுக்கும் இதுவேதான் 
தோன்றிய விதமாயிற்று என்பது உண்மை . இந்து மதம் யாரால் 
ஏற்படுத்தப்பட்டது , எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது என்பது 
யாருக்கும் தெரியாததொன்று . வேதங்களும் , உபநிடதங்களும் 
கி.மு. 15 - ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தெனக் கருதப்படுகிறது . 
ஆனால் , இது பல இந்திய ஆராய்ச்சியாளர்களால் தவறு எனக் 
கருதப்படுகிறது . கி.மு. 2000 முதல் கி.மு. 2500 வரை பல 
அறிஞர்கள் வேத காலத்தைக் குறிப்பிடுவதும் தவறு . ஏனென்றால் 
அவை குறிப்பிட்டபடிவமுடைய தெய்வீகப் . பாசுரங்கள் நிறைவு 
பெற்ற காலத்திற்குப் பிற்பட்ட காலத்தையே குறிக்கின்றன . அவை 
அப்பாசுரங்கள் எழுதப்பட்டு , அவை உண்மையாகவே பழக் 
கத்தில் இருந்து வந்த காலத்தைக் குறிக்கவில்லை . 


எல்லாச் சமயங்களும் தங்களுக்கென்று இலக்கியப் படைப்பு 
களை பெற்றுள்ளன . அவை தங்களுடைய கோட்பாடுகளையும் , 
சமய சித்தாந்தங்களையும் , ஆன்மீக போதனைகளையும் , வேறுசில 
சமயத் தொடர்புள்ள கருத்துக்களையும் நமக்கு அளிக்கின்றன . 
கடவுளையும் , நல்லொழுக்கப் போதனையையும் பற்றிய முக்கிய 
மான கோட்பாட்டில் எல்லா மதங்களும் ஒன்றோடு ஒன்று ஒத்த 
தாகவே உள்ளன . பிற்காலத்தில் புத்த மதத்தினர் , புத்தரையே 


20 


கடவுளாகக் கொண்டபோதிலும் புத்தர் கடவுள் என்ற ஒன்றைப் 
பற்றிக் கூறாததால் , புத்த மதம் நீங்கலாக மற்ற எல்லா மதங்களும் 
கடவுள் உண்டு என்ற கொள்கையைக் கூறி வருகின்றன . கடவுள் 
உருவம் உள்ளவராகவோ , உருவம் அற்றவராகவோ 

தனி 
நிலை உள்ளவராகவோ , அவர் இவ்வுலகத்தைப் படைக்கிறார் ; 
பாதுகாக்கிறார் . முடிவில் சரியான நேரம் வரும்போது அதை 
அழிக்கிறார் . அவர் அனைத்து சக்திகளையும் கொண்டவர் . 
அனைத்தையும் அறிந்தவர் . அவர் தாம் படைத்த அண்டம் முழுவ 
திலும் நிறைந்திருக்கிறார் . அதே நேரத்தில் அவர் தத்துவங் 
களைக் கடந்த தனிப்பரம்பொருளாகவும் , வரம்புகளுக்கு 
அப்பாற்பட்டவராகவும் உள்ளார் . மனிதன் முற்றிலும் கடவுளையே 
சார்ந்துள்ளான் . தன்னை முற்றிலும் கடவுளின் சித்தத்திற்கு 
விட்டுவிட வேண்டும் . அவன் கடவுளை நேசிப்பதோடு 
இறைபணிக்குத் தன்னையே முற்றிலும் அர்ப்பணிக்க 
வேண்டும் . இஸ்லாமிய மதம் மனிதன் இறைவனிடம் சரணாகதி 
அடைதலைப் பற்றி வலியுறுத்துகிறது . இஸ்லாம் என்பதன் 
பொருளே சரணாகதி என்பதாகும் . ஒவ்வொரு முகமதியனும் 
தன்னை அல்லாவினுடைய சித்தத்திற்குப் பணிந்திடச் செய்ய 
வேண்டும் . கிறிஸ்தவர்கள்கூட “ உம்முடைய சித்தப்படி ஆகுக " 
என்று பிரார்த்திக்கிறார்கள் . இந்த நம்பிக்கை வலியுறுத்தப்படும் 
விதத்தில் சில மாறுதலுடன் எல்லா மதத்திற்கும் பொதுவான 
பண்பு அமைந்துள்ளது . முக்கியம் வாய்ந்த எல்லா மதங்களும் 
கடவுள் கோஃபரட்டையும் கடவுள் இருப்பதையும் நம்பிக்கை 
யையும் கொண்டுள்ளன . தேவதைகளும் , தேவர்களும் இருப் 
பதில் உள்ள நம்பிக்கை பொதுவாக உள்ளது . இந்துமதம் முழு 
முதல் அல்லது பிரம்மம் என்ற கோட்பாட்டில் தம்பிக்கை 
கொண்டுள்ளது . பிரம்மம் என்பது உருவமற்ற கற்பித்துக் கூற 
முடியாத ஒரு பொருள் . ஆனால் , அது உருவமுள்ள வழி 
நடத்திச் செல்வதற்கான எளிய உருவுள்ள பொருளாகத் தன்னை 
வெளிப்படுத்துகிறது . இத்தனி நிலைக் கடவுள் அல்லது ஈஸ்வரன் 

பெயர்களில் பல வழிகளில் வழிபடப்படுகிறது . கடவுள் 
ஒருவன் என்றும் அவன் பல பெயர்களில் முனிவர்களால் அழைக் 
கப்படுகிறான் என்றும் வேதங்கள் கூறுகின்றன . தெய்வீகத்தின் 
ஒரு துளி எல்லா மனிதர்களிடமும் நிறைந்திருக்கிறது அதுவே 
கடவுளைப்பற்றி அறிவதில் அவனுக்கு உதவுகிறது . 


பல 


இஸ்லாம் மதம் ஆன்மீகத்தையும் இம்மைக்குரிய வாழ் 
வினைப் பற்றிய கருத்துக்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய 
ஒரு மதமாக உள்ளது . இது தனிமனிதன் இறைவனிடத்தில் 
கொண்டுள்ள தொடர்பைப்பற்றி மட்டுமல்லாத ஒரு சமுதாய 


1 


21 


அமைப்பில் தனிமனிதனின் தொடர்பைப்பற்றியும் ஒழுங்குபடுத்த 
முற்படுகிறது . மதசம்பந்தமான சட்டங்களால் ஆட்சி நடத்தப்படும் 
மாநிலங்கள் , மதச் சார்புள்ள நாடுகள் என அழைக்கப்படுகின்றன . 


எல்லா மதங்களும் இறைவழிபாட்டையும் இறைவனிடம் 
சரணர்கதியடைதலையும் பற்றி வலியுறுத்துகின்றன . அவற்றினு 
டைய நீதி போதனைகள் முக்கியமான நற்பண்புகளில் முக்கி 
யத்துவம் கொடுக்கப்பட்ட போதிலும் நடைமுறையில் ஒன்றாகவே 
உள்ளன . அவைகள் நற்குணங்களையும் தீய பண்புகளையும் வேறு 
படுத்துகின்றன . நற்பண்புகள் இறைவனின் தன்மையை நோக்கி 
அழைத்துச் செல்கின்றன . தீயவை பாவத்திற்கும் துன்பத்திற்கும் 
நம்மை அழைத்துச் செல்கின்றன . தீய பழக்கங்கள் தெய்வீகத் 
தன்மையுடன் கூடிய ஒழுங்கு முறையான திட்டங்களைத் தடை 
செய்து அவற்றின் முன்னேற்றத்தைத் தடுக்கின்றன . இந்து 
மதம் எந்நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் 
விதி விலக்குகளை அனுமதிக்காமல் எல்லோராலும் கடைப்பிடிக் 
கப்பட வேண்டிய பல நற்பண்புகளை எடுத்துரைக்கின்றது . 
அவை யாவன : அஹிம்சை , வாய்மை , சொல் , செயல் , எண்ணம் , 
இவற்றில் தூய்மை , பிரம்மசரியம் , பிறர் பொருளைக் கவராமை , 
புறத்தூய்மை , அகத்தூய்மை , போதுமென்ற மனத் தேவைக்குமேல் 
பொருள் குவிக்கும் எண்ணத்தை மறத்தல் , உண்ணாநோன்பு ) 
இறைவழிபாடு , மதசம்பந்தமான சடங்குகளை நடத்துதல் போன்ற 
தூய்மைப்படுத்தும் செயல்கள் , மத சம்பந்தமான பொருத்தமான 
இலக்கியங்களைப் படித்தல் , பலனை எதிர்பாராது கடமையைச் 
செய்து செய்கின்ற அனைத்துச் செயல்களையும் ஆண்டவனிடம் 
அற்பணித்தல் . இவற்றின் பயனாகவே நல்லொழுக்கத்தின் அஸ்தி 
வாரம் எழுப்பப்படுகிறது . அவைகளில் சில கீழ்க்கண்ட 
வடிவத்தில் கொடுக்கப்படுகின்றன . உண்மை பேசு , நற்பண் 
புள்ள செயல்களைச் செய் , பெற்றோர் , ஆசிரியர் , விருந்தினர் 
ஆகியோர்களை வணங்கிக் கௌரவி . மகான்களின் செயல்களை 
நமது கொள்கைகளாகவும் , வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொள்ளுதல் 
இது போன்றவைகள் . ஏசுநாதரின் மலைப்பிரசங்கம் , கிறிஸ்துவ 
மதத்தின் நீதிபோதனைக் கருத்துக்களை வெளிபடுத்துகிறது . 
உன்னைப்போல் பிறரையும் நேசி . உன் விரோதியினிடத்தும் 
அன்பு காட்டு . உன்னை அடிப்போர்களை நீ வாழ்த்து , உன்னை 
வெறுப்போர்களுக்கும் தண்டிப்போர்களுக்கும் . நன்மை செய் . 
ஆகையால் உனக்கு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று 
விரும்புகின்றாயோ அதை நீ மற்றவர்களுக்குச் செய் என்பதும் 
விதியாகும் . யூதமதம் சட்டத்தைப் போதிக்கிறது . ஆனால் , 

, 
ஏசுகிறிஸ்து அன்பைப் போதித்தார் என்று சொல்லப்படுகிறது . 


22 


என்பவை 


சமயங்களின் 


எனவே 

அன்பு , சகோதரத்துவம் 
அடிப்படைகளாகின்றன . 


1 


இஸ்லாமிய மதத்தின் நீதி போதனைகள் மிகவும் எளியவை . 
பாத்திரீக மக்களுக்கு முகமது நபி கூறுவதாவது , “ என்னுடைய 
போதனைகள் எளிமையானவை . அல்லா என்பவர் ஒரே கடவுள் , 
முகமது என்பவர் அவருடைய தீர்க்கதரிசி . உருவ வழிபாட்டைக் 
கைவிடுங்கள் . திருடாதீர்கள் . பொல்லாங்கு கூறாதீர்கள் . 
பொய் சொல்லாதீர்கள் . போதைக்குட்படாதீர் . இப் போதனை 
களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் இஸ்லாம் மதத்தைப் 
பின்பற்றுபவர் ஆவீர் " . இவற்றைத் தவிர இஸ்லாம் மதம் ஒரு 
நாளைக்கு ஐந்து முறை தொழுகை , ரம்சான் மாதத்தில் உண்ணா 
நோன்பு , நல்வாழ்க்கை வரி செலுத்துதல் , வாழ்வில் ஒரு முறை 
பாவது மக்காவிற்குப் புனித யாத்திரை செல்லுதல் போன்றவை 
களையும் போதிக்கிறது . 


2. சமயச் சடங்குகள் -உண்ணாதோம்பு . 

இறை வழிபாடு 
சமயச் சடங்குகள் என்றால் என்ன ? சமயத்தால் பரிந்துரைக் 
கப்பட்டு உடலால் செய்யக்கூடியனவும் , மதத்தால் உண்மையின் 
சின்னமாகக் கருதப்படக்கூடிய செயல்களும் சமயச் சடங்குகள் 
என வரையறை செய்யப்படலாம் . அவை முக்கியமான சின்னங் 
களாயிருப்பதால் , சமய விழாக்களில் அவற்றின் பயனும்- செய் 
முறையும் மிகச் சிறப்பு வாய்ந்தவையாக அமைகின்றன . தங்களு 
டைய பழக்கங்களோடு பொருந்தியுள்ள சில வகையான சடங்கு 
நெறிகளை எல்லா மதங்களும் பெற்றுள்ளன . இறைவன் மேலான 
விருந்தாளியாகக் கருதப்படுவதால் , ஒவ்வொரு இந்துவாலும் 
செய்யப்படும் அன்றாட வழிபாடு . அவ்விறைவனுக்குரிய சமயச் 
சடங்குகளின் சின்னமாகிறது . அக் கடவுளுக்கு எல்லாவித அரச 
மரியாதைகளும் , கௌரவங்களும் அளிக்கப்படுகின்றன . கோயிலைச் 
சுற்றி வருதல் , இறைவனின் திருமுன்னர் விழுந்து வணங்குதல் 
போன்றவை பக்தியின் சின்னங்களாகும் . நாம் கடவுளுக்கும் 
படைக்கிறோம் . கடவுளை நினைப்பதற்குரிய ஒரே வழி நாம் 
கடவுளும் நம்மைப் போல ஒருவர் என எண்ணுவதேயாகும் . 
எனவே , சமயச் சடங்குகள் இறைவழிபாடாகிறது . இதுபோலவே , 
கிறிஸ்துவ மதத்திலும் , பெயர்சூட்டு விழா மதமாற்றத்தைக் 
குறிக்கும் சின்னமாகும் . அது இயேசுநாதரின் இறுதி விருந்துச் 
சடங்கு விழாவினை இணைக்கும் சின்னமாகவும் உள்ளது . 
ஆழ்ந்த பற்றுமிக்க இஸ்லாமியர் மேற்குத்திசை நோக்கித் 


23 


அவரது 


மக்கா நகர்ப் பயணத்தைக் 


தொழுகை நடத்துதல் 
குறிக்கும் செயலாகும் . 


யாது ? 


கின்றன . 


சமயச் சடங்குகளின் முக்கியத்துவம் 

எல்லா மதங்களும் அதனதனுக்குரிய சமயச் சடங்குகளைப் 
பெற்றுள்ளன . ஏனெனில் , அவை இல்லாவிடில் மத நம்பிக்கை 
சிறிது காலத்திற்குப்பின் மறைய ஆரம்பித்துவிடும் . சமய சடங்கு 
என்பது தானியத்தில் உள்ள உமி போன்றது . எப்படி 

மேல் 
தோல் இல்லாமல் தானியம் வளர முடியாதோ அதுபோல சமய 
சடங்குகளும் சின்னங்களும் இல்லாமல் சமயவளர்ச்சி செழிக் 
முடியாது . இத்தகைய சடங்குகளின் 

பணி 

நாம் 
கடவுளை வழிபடுவதன் காரணமாக நமது மனம் தூய்மை அடை 
கிறதென்பதை , சடங்குகள் நமக்கு எப்போதும் நினைவு படுத்து 

அன்றாடம் ஆண்டவனை வழிபடும் பழக்கம் நம் 
மனத்தைத் தீய குணங்கள் , தீச்செயல்கள் , பொய்மை மற்றும் சுய 
.நலம் போன்றவைகளிலிருந்து நீக்கி தூய்மை படுத்துகிறது . 
இரண்டாவாதாக , கட்புலனாகாத உயர்ந்த மத உண்மைகளைச் 
சடங்குகள் கட்புலனாகும் பொருள்களாக மாற்றுகிறது . உருவ 
மல்லாத இறைவனை நினைத்து தியானித்தில் என்பது பெறும் 
பாலும் இயலாத தொன்றாகும் . எனவே , ஒருவன் கட்புலனாகும் 
வகையில் தெய்வீகத் தன்மையை உணரும் விதத்தில் தனக் 
கென்று ஒரு வடிவத்தையோ , சின்னத்தையோ வைத்துக் கொள் 
கிறான் . அதே நேரத்தில் அவ்வுருவமே கடவுள் என்பதையும் நாம் 
அறிகிறோம் . மணிகள் 

அல்லது கோலிகள் 

மூலமாக 
குழந்தைக்கு மிகவும் எளிதாக எண்களைப் போதிக்கலாம் . அதே 
சமயம் சடங்குகள் நமது நம்பிக்கைளைப் புலப்படுத்தி அறியச் 
செய்கிறது . இவ்வாறு இறைவனின் திருமுன்னர் நாம் படைக்கும் 
பழங்கள் அல்லது உணவின் மூலம் ( அமுதின் மூலம் ) தமது 
நன்றியறிதல் இறைவனுக்குப் புலப்படுத்தப்படுகிறது . சமயச் 
சடங்குகள் நமது உள்ளத்தில் தேக்கிவைக்கப்பட்டுள்ள 
உணர்வுகள் அல்லது உணர்ச்சிகளின் வடிகாலாக அமைகிறது . 
கடினமான காசிப் புனிதப்பயணத்தை ஒருவன் மேற்கொள்கிறான் . 
இச்செயல் அவனது சமய உணர்ச்சி வேகத்திற்கு வடிகாலா 
சிறது . இச்சடங்குகள் சில நீதி சார்ந்த குறிக்கோள்களைக் 
கொண்டுள்ளது . உண்ணாநோன்பு , இராக் - கண் விழித்தல் , சமயச் 
சடங்குகளைக் கொண்ட உண்ணுதலிலும் , குடித்தலிலும் உள்ள 
தீவிரமான சட்டதிட்டங்கள் அடங்கிய முறைகள் சுயகட்டுப் 
பாட்டை நோக்கி அழைத்துச் செல்கின்றன . இவ்வாறு ஒழுக்க 
நெறி மதிப்புக்களையும் பெற்றுள்ளது . டி . எஸ் . சர்மா , இதன் 


சமய 


24. 


தொடர்பாக “ நன்கு அமைக்கப்பட்ட சமயச் சடங்குகள் பிளவு 
படுத்தும் வெளிப்புற சக்திகளிலிருந்து , மத அடிப்படையிலான 
சமுதாயத்தைக் காக்கும் திறனுள்ளது , என்று கூறுகிறார் . 


இறை வழிபாடு 
இறைவழிபாடு என்பது எல்லாச் 

எல்லாச் சமயங்களுக்கும் பொது 
வானதும் மிகச் சிறப்பு வாய்ந்ததுமான ஒரு அம்சமாகும் . மத 
உணர்வை வெளிப்படுத்தும் முதன்மையான செயல்வகையே 
இறைவழிபாடு என்று சில அறிஞர்கள் விவரிக்கின்றனர் . இது 
வாழும் மதத்தினது முக்கியமான பாங்காகும் . 


இறைவழிபாடு என்பது ஒருவன் தன் ஆசைகளையும் ஏக்கங் 
களையும் இறைவனிடத்தில் முறையிட்டு , அவை நிறைவேற்று 
மாறு வேண்டிக் கொள்ள , இறைவனிடம் பேசும் தனிப்பட்ட 
வார்த்தைகள் ஆகும் . உண்மைக்கும் , தூய்மையான உள்ளத் 
திற்கும் மாறுபாடு இல்லாமல் கடவுளிடம் உள்ளார்வத்துடனும் , 
உண்மையுடனும் செய்யப்படும் வழிபாடே இறைவழிபாடாகும் . 
உள்ளார்வத்துடன் செய்யப்படும் வழிபாடு , இறைவனுக்கும் 
வழிபாடு செய்பவனுக்கும் இடையே ஒரு நல்லுறவை நிலை 
நிறுத்துகிறது . நல்ல முறையில் செய்யப்படும் இறைவழிபாட்டு 
முறை ஒருவனை உள்ளார்ந்த சமய நெறியுடையவனாகவும் , நல்ல 
வனாகவும் வாழச் செய்கிறது . 


எல்லா மதங்களும் இறைவழிபாட்டின் அவசியத்தை எடுத் 
துரைக்கின்றன . ஒரு சராசரி இந்துவானவன் தன் வீட்டிலோ , 
கோவிலிலோ இறைவழிபாடு நடத்தும் போது தனது நீண்ட 
ஆயுளுக்காகவும் , நிறைந்த செல்வத்திற்காகவும் , தன் குடும்பத் 
திலுள்ள அனைவரது நலத்திற்காகவும் இறைவனை வழிபடுகிறான் . 
இயேசுநாதர் வழிபாட்டின் நற்றிறத்தைப் பற்றிய கருத்தில் 
நம்பிக்கை கொண்டிருந்தார் . தம் சீடர்களையும் மக்களையும் 
கடவுளைப் பிரார்த்தனை செய்யுமாறு இடைவிடாது வலியுறுத்தி 
வந்தார் . இஸ்லாமியமதம் , அன்றாடம் ஐந்து முறை தொழுகை 
யினைக் கொண்டிருப்பதலிருந்தே , இறைவழிபாட்டை அது 
வலியுறுத்தும் விதம் மிகத் தெளிவாகத் தெரிகிறது . இது முகமதி 
யரது 

அடிப்படைக் கடமைகளில் ஒன்றாகும் . இறைவன் 
மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் தீவிரத்தையும் , முழுமனத் 
துடன் - உள்ளார்வத்துடன் செய்யும் பிரார்த்தனையினையும் 
பொறுத்தே தொழுகையினால் ஏற்படும் பயன் அமைகிறது . 
ஆரம்பநிலை முதல் மறைபொருள் வெளிப்படுத்தும் நிலைவரை , 
இறைவழிபாடு மனிதன் இறைவனுடன் தொடர்பு கொள்ள 


25 


வேண்டும் என்ற ஆசையினை வெளிப்படுத்தக் கூடியதாக 
உள்ளது . 

" வழிபாடுகளில் பலவகை உண்டு ; மிகவும் பொதுவான - வகை 
யான வழிபாடு என்பது உலகியல் இன்பங்களுக்காகவும் வசதிக் 
காகவும் , பொருள் , கால்நடை , நிலம் போன்ற பொருள்களுக்காகவும் 
நாம் ஆண்டவனை வழிபடுவதேயாகும் . துன்பத்தின் பிடியிலிருக் 
கும் மனிதன் அடிக்கடி அமைதிக்காகவும் , துன்பம் நீங்கி நல்வாழ்வு 
பெறவும் வேண்டி இறைவனை வழிபடுகிறான் .. இத்தகைய 
வழிபாட்டு முறை “ இரக்கின்ற இறைவழிபாடு ” என அழைக்கப் 
படுகிறது . இரண்டாவது 

பிரார்த்தனை பாவம் 
செய்துவிட்டு அதற்காக வருந்திப் பாவமன்னிப்பு வேண்டிச் 
செய்யப்படுவதாகும் . இது இறைவனது தெய்வீக இரக்கத்தையும் 
கருணையையும் வேண்டி மன்னிப்புக்காகவும் , மனப்பூர்வமாக 
வேண்டும் பிரார்த்தனையாகும் . மற்றொரு பிரார்த்தனை நாம் 
ஆண்டவனிடமிருந்து பெற்ற நன்மைகளுக்காக நாம் அவருக்கு 
மனப்பூர்வமாக நமது நன்றியறிதலையும் , அன்பையும் வெளிப் 
படுத்தும் முறையாகும் . 


வகையான 


| 


இவற்றையெல்லாம் விடச் சிறந்த பிரார்த்தனை என்பது 
எதிலும் பற்றில்லாத வகையில் நடத்தும் பிரார்த்தனையேயாகும் . 
பக்தன் எவ்விதமான பொருளையும் கடவுளிடமிருந்து தனக்காக 
வேண்டாமல் , இறைவனது பெருமைகளைக் குறித்துப் பாடுகிறான் . 
இறைவனது மகத்துவம் , கம்பீரம் , பெருமை , தயாளம் போன்ற 
அருங்குணங்களை மனமுருகிப்பாடுவதன் மூலம் மகான்களும் . 
சமயச்சீர்திருத்தவாதிகளும் தங்களின் ஆன்ம அதிையை 
வெளிப்படுத்துகின்றார்கள் . இதுவே மிகவும் உயர்ந்த நிலையில் 
நிறைவுமிக்க பக்தி வழிபாடாகும் . பற்றற்ற பக்தியின் மற்றொரு 
பாங்கு உலக மக்களின் மகிழ்ச்சிக்காகவும் , அவர்களின் நல் 
வாழ்விற்காகவும் இறைவனை வழிபடுவது ஆகும் . உயர்ந்த 
உள்ளமுடையவர்கள் மனித சமுதாயத்தின் உயர்விற்காக இறை 
வனிடம் மன்றாடுகிறார்கள் . அவர்களுடைய இத்தகைய உயர் 
வகை வழிபாடு முனிவர்களும் , யோகிகளும் , சமயச்சீர்திருத்த 
வாதிகளும் தங்கள் மனப்பூர்வமாக வழிபட்ட வழிபாடுகளைத் 
தொகுத்து , பரம்பரை பரம்பரையாகக் கொடுத்து , மக்களின் 
பொதுச் சொத்தாக வைக்கப்பட்டு எதை அவர்கள் தினந்தோறும் 
தகுந்த சமயத்தில் பாராயணம் செய்விக்கும் முறைப்படுத்தப் 
பட்ட வழிபாடேயாகும் . சங்கரர் ஒரே கடவுளாயிருப்பவரின் 
பல்வேறு வடிவங்களைப்பற்றியிருக்கும் பல பாசுரங்களைத் 
தொகுத்தளித்தார் . அது முக்தியைத் தவிர வேறொன்றையும் 


| 


26 


குறிப்பாக வேண்டாத வழியாகும் . பிற மதங்களில்கூட இது 
போன்று முறைப்படுத்தப்பட்ட வழிபாடுகள் உள்ளன . கிறிஸ்தவர் 
களின் இறைவழிபாடு இதற்கொரு சான்றாகும் . இத்தகைய 
பிரார்த்தனைகள் மனிதனைத் தூய்மையுடைய்வனாகச் செய்கிறது . 


உண்ணாநோன்பு 

உண்ணாநோன்பு என்பது உடலையும் உள்ளத்தையும் 
தூய்மைப்படுத்தும் செயலாகும் . இந் நோன்பை அனுசரிக்கும் 
மனிதனது 

மன நிலையியேதான் இறைவனின் அருளையும் 
ஆசியையும் பெறுவதற்குத் தகுதியுடையவனாக மாறுவதற்கு ஏற்ற 
செயலைச் செய்கிறோம் என்ற நினைப்பைக் கொடுத்து , 
அமைதியைத் தருகிறது . அவன் செய்யும் முயற்சியினை பிறர் 
அறியச் செய்வதுடன் , அவனுக்கு மனநிறைவையும் தருகிறது . 
அது தெளிவாக , தீர்க்கமாக நோன்புறுதியினை நினைவுபடுத்து 
வதுடன் அவனை எல்லா நேரத்திலும் ஆன்மீக நெறிக்குட்படுத்து 
கிறது . உண்ணாநோன்பு எல்லா மதங்களாலும் வலியுறுத்தப் 
படுகின்றது . பக்தர்கள் அதை குறுகிய காலமோ , நெடுங் 
காலமோ கடைப்பிடிக்கிறார்கள் . இவ்வாறு இந்துவாக இருப்பவன் 
ஏகாதசிகளில் உண்ணாநோன்பு மேற்கொள்ளுமாறு எதிர்பார்க்கப் 
படுகிறான் . இது தவிர சில முக்கியமான வழிபாடுகளைத் தினமும் 
செய்ய வேண்டியவனாகவும் இருக்கிறான் . ஸ்ரீராமநவமி , மகாசிவ 
ராத்திரி போன்ற குறிப்பிடத்தக்க சில நாள்கள் உண்ணாநோன்பு 
நோற்க ஏற்ற நாள்களாகும் . அன்றாட பூஜைகள் அல்லது 
வழிபாடுகள் நடத்தும் வரையில் உண்ணாதிருத்தலும் உண்ணா 
நோன்பாகும் . ரம்ஜான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் காலை முதல் 
மாலை வரை உண்ணாநோன்பு ஏற்பது வழக்கமாக உள்ளது . 


உண்ணாநோன்பு அல்லது உபவாசத்தைப் பொறுத்தவரையில் 
கடினமான சட்ட திட்டங்கள் எதுவும் இல்லை . விரதம் மேற் 
கொள்பவர்கள் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ பலவீனமாக . 
இருந்தாலோ அவர்களும் உண்ணாநோன்பு நோற்கும் வகையில் 
பல விதிவிலக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன . அத்தகையவர் 
பழங்களும் , கஞ்சியும் உட்கொள்ளலாம் . 

உண்ணாநோன்பு என்பது பரிகாரச் செயல் ஆகும் . தன்னு 
டைய பாவங்களுக்கர்கவோ மற்றவர்கள் செய்த பாவங்களுக்குப் 
பரிகாரமாகவோ உண்ணாநோன்பு மேற்கொள்ளப்படுகிறது . இதற் 
காக , நீடித்த உண்ணாநோன்பு சிலரால் மேற்கொள்ளப்படுகிறது . 
உண்ணாநோன்பு பற்றி சிந்திக்கும்போது மகாத்மா காந்திஜியினு 

திருப்பெயரை நாம் எல்லோரும் நினைவிற்கொள்ளுதல்: 


டைய 


27 


வேண்டும் . அவர் பலமுறை நாட்டினை வகுப்புவாதக் 
கலவரங்களுக்கு எதிராக ஒரு தவம்போல நெடியதொரு உண்ணா 
நோன்பை மேற்கொண்டார் . இதுவே சுயசுத்தி செய்தற்கொரு 
வழியாகவும் அமைந்திருந்தது . 

ஒருவன் செய்த பாவங்களுக்குப் பிராயச்சித்தமாகவே , 
கழுவாயாகவோ உண்ணாநோன்பு பலமுறை அமைகிறது . சில 
சமயங்களில் தங்கள் இரண்டு கைப்பிடி அளவே துறவிகள் 
ணவு உண்ணுமாறு கட்டுப்படுத்தப்படுகின்றனர் . சந்திராயண் 
விரதம் என்ற தொரு விரதமும் உண்டு . இந்த விரதத்தில் 
அமாவாசை வரும் முதல் பதினைந்து நாள்கள் உணவைப் 
படிப்படியாக குறைத்தும் அடுத்த 15 நாள் படிப்படியாக உயர்த் 
தலும் ஒரு முறையாக வைக்கப்பட்டுள்ளது . சிறந்த வகையான 
உணவுகூட நிலையான அல்லது இயக்கு உணர்வு குறைந்த 
நிலையை உருவாக்கப் பொறுத்தமானது . எனவே பன்முறை , 
உண்ணாநோன்பு இருத்தல் தேவையானது . ஒருசில , தீவிரமான 
முயற்சிகளில் சாகும்வரை உண்ணாவிரதம் என்று கூறத்தக்க தீவிர 
மான நிலை பிராயச்சித்தத்திற்காகத் தேவையாக இருந்தபோதிலும் 
மதநூல்கள் 

உண்ணாநோன்பின்போது உடல் நன்முறையில் 
பாதுகாக்கப்பட வேண்டுமென்று கூறுகின்றன . 

புதிய 
ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்த மத்யூவில் , ஏசுகிறிஸ்து சாத்தானால் 
ஏவப்பட்டு பாலைவனங்களின் வழியாக அழைத்துச் செல்லப் 
பட்டார் என்று கூறப்பட்டுள்ளது .. அவர் நாற்பது இரவும் 
பகலும் உண்ணாநோன்பு இருந்த பின்னரும் பசித்தோற்றமளிக் 
கின்றவராக இருந்தாரில்லை . இதுவே , உண்மையான உண்ணா 
நோன்பின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று . ஏசுநாதர் தம் சீடர் 
களிடம் அவர்கள் உண்ணாநோன்பு இருக்கையில் கவலையுடன் 
தோற்றமளிக்காமல் தலைக்கு எண்ணை தடவி முகத்தை நன்கு 
கழுவித் தூய்மையாக வைத்திருக்குமாறு கேட்டுக் கொண்டார் . 
உண்ணாநோன்பின் அடையாளம் பிறர்க்குத் தெரியப்படுத்தப் 
படும்போது அது . தன்னலத்தைக் தோற்றுவிக்கிறது . அது 
உண்மையான உண்ணாநோன்பிற்கு முரண்பாடாக 
அமைந்துள்ளது 


3. சகோதரத்துவம் பற்றிய கோட்பாடு 
நவீன காலத்தில் மன நிலை என்பது தனிமனிதனிடமிருந்து 
சமுதாயத்திற்கும் , ஒருவனுடைய சுய சமூகத்திலிருந்து 
சமுதாயத்திற்கும் விரிந்து செல்கிறது . வேறுவிதமாகக் கூறப் 
போனால் , தனிமனிதன் அல்லது தனிமனித சமுதாயத்தின் 
குறுகிய எல்லைகள் கைவிடப்பட்டு எல்லாக் குடிமக்களையும் 


உலக 


ஒன்றாகக் கொண்ட உலகம் முழுவதையும் ஒரே குழுவாக 
கருதப்படும் நிலை வந்துள்ளது . இது தற்காலத்திற்குச் செயல் 
வடிவம் பெறுவதைவிட , கருத்து வடிவமாகவே அமைந்துள்ளது 
என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை . முதல் உலகப் பெரும் 
போருக்குப் பிறகு தோன்றிய உலகநாடுகளின் சங்கம் ஒருங் 
கிணைந்த உலகம் என்ற கருத்திற்கு முதல் உருவம் கொடுத்தது . 
இவ்வுலக நாடுகள் சங்கத்தின் தோல்வி என்பது இக்கொள்கைக்குத் 
தோல்வி அன்று ; இந்த வேறுபட்ட நாடுகளை நிர்வகித்து 
வந்த ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்ட தோல்வி ஆகும் . ஐக்கிய 
நாடுகளின் சங்கம் என்பது சகோதரத்துவம் என்ற கொள்கையை 
உருவாக்குவதில் இரண்டாவது முயற்சியாக இருந்தது ; இன்னும் 
இரண்டு , மூன்று நூற்றாண்டுகளுக்குப் பிறகு சகோதரத்துவக் 
கொள்கை என்பது சாத்தியமாகக் கூடியது என்பதற்குச் 
சான்றாக அமைந்துள்ளது . சமுதாயத்தில் உள்ள ஒவ்வாத 
முரண்பாடுகளைக் களையவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படு 
கின்றன . உலக சகோதரத்துவம் , ஒரே நாடு என்ற கொள்கை 
போன்ற கருத்துக்களைச் சுமுகமான முறையில் , மனிதர்களிடையே 
ஒருங்கிணைக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன . 


இத்தகைய ஏற்பாடுகளின் மூலம் பெறப்படும் நடைமுறைப் 
பயன்கள் , அளவிடற்கரியவை . ஒரு வகையில் , மனிதன் தன் 
எல்லைகலை அல்லது பொருள்களை விரிவாக்குவதற்காக மற்ற 
மனிதனுடன் போரிடும் நிலைமை தவிர்க்கப்படுகிறது . மனிதன் 
மேன்மேலும் வளம் பெறத்தக்க வகையில் அமையும் ஆக்கப் 
பூர்வமான செயல்களில் தன் நேரம் அனைத்தையும் செலவிட 
இது , உதவியாக உள்ளது . கொடுமையும் , மாற்றமுடியாத போட்டி 
மனப்பாங்கும் அதனுடன் இயைந்த ஆக்கிரமிக்கும் குணமும் 
சகோதரத்துவ உணர்வின் மூலம் மறக்கடிக்கப்படுகின்றன . 
போருக்கான அடிப்படைக் காரணங்களும் அறிவியலின் துணை 
கொண்டு பயங்கரமான தீமை விளைவிக்கும் ஆயுதங்கள் செய்யும் 
முயற்சியில் ஈடுபட்டு அழிவினைத் தரும் செயல்களிலிருந்தும் 
மனிதனை மீட்டு ஆக்கப் பணிகளிலும் அமைதிப் பணிகளிலும் 
அவனை ஈடுபடுத்துகின்றன . அது , அழிவுப் பாதையிலிருந்து மனித 
மனத்திற்கு விடுதலை அளிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது . 
ரஷிய நாட்டு தீர்க்கதரிசியும் எழுத்தாளருமான டால்ஸ்டாய் , 
தம்முடைய எழுத்துகளில் ( புத்தகங்களில் ) வருங்காலத்தில் 
ஏற்படும் இந்த நல்ல வாய்ப்புகளைப் பற்றிக் குறிப்பிட்டுள்ளார் . 

விலங்கினங்களுக்கில்லாத ஆறாவதறிவாகிய ஆய்ந்தறியும் 
பண்பை மனிதன் பெற்றிருத்தலே, மற்ற விலங்கினங்களுக்கும் 


} 


29 


உடை , 


மனிதனுக்கும் உள்ள மிக முக்கியமான அடிப்படை வேறுபாடு 
ஆகும் . இத்தகைய உயர்ந்த பண்பைப் பெற்றிருந்தும்கூட மனிதன் 
தானாகவே தனித்து வாழ முடிவதில்லை . 

வாழ முடிவதில்லை . ஏனெனில் அவன் 
உணர்வுப் பூர்வமாகவே , கூடிவாழும் தன்மை கொண்ட விலங் 
கினமாக உள்ளான் . எனவே , அவன் தனது சக மக்களுடன் 
இணைந்தே வாழ வேண்டியுள்ளது . அன்றியும் , மனிதனுக்கு 
எதைச் செய்யவேண்டும் , எதைச் செய்யக்கூடாது என்று பிரித் 
தறியும் மிக உயர்ந்த ஒழுக்க நெறியறிவு இருக்கிறது . மனிதன் 
போட்டியினால் அதிகநாள் நன்மை பெறமுடியாது என்பதையும் , 
ஆதிக்க - உணர்வைக் கட்டுப்படுத்தாவிடில் மனித சமுதாயம் 
முழுவதும் அழிய நேரிடும் என்பதையும் , எப்போது உணர 
ஆரம்பிக்கிறானோ , அப்போது முதல் தொலைதூரத்தில் எட்டாப் 
பொருளாக அமைந்த உலக சகோதரத்துவம் என்ற கருத்து 
நடைமுறைக்கு வர ஆரம்பித்துவிடும் . 

சகோதரத்துவம் என்ற கருத்தின் அடிப்படை என்பது நாம் 
அனைவரும் பொதுவாகப் பெற்றுள்ள அறிவுத் திறன் , பேசும் 
திறன் போன்ற பொதுவான குணம் அன்று . உணவு , உடை , 
உறைவிடம் போன்ற பொதுவான பொருள்களைப் பெறுதலும் , 
சகோதரத்துவத்தைத் தரமுடியாது . ஏனெனில் உணவு , 
உறைவிடம் போன்ற பொதுவான தேவைகளை உலக சங்கங்கள் 
தீர்த்து வைத்திட முடியும் , ஆனால் , உலக சகோதரத்துவம் 
என்பது இன்றும் ஆழமான அடித்தளத்தில் அமைந்துள்ளது . 

உணர்வின் அடிப்படையில் அமைந்துள்ளது . உலக 
சகோதரத்துவம் என்பது நமது ஒழுக்க நெறிக்குரிய தனித்துவத்தில் 
நீடித்திருக்கும் அடிப்படையாகக் கொண்டமைகிறது . நாம் 
அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என்பதும் , நாம் பொதுவான 
ஒழுக்கத்தையும் , ஆன்மீக பாரம்பரியத்தையும் பங்குகொள்கிறோம் 
என்பதும் , அதுவே சகோதரத்துவத்தின் அடிப்படையை மிகவும் 
உறுதியாக்குகிறதென்பதுமே நம்மால் உணரப்படுகின்றன .. 
எல்லாச் சமயங்களும் தங்களுடைய நீதிப்போதனைகளில் ஒத்தன 
வாகவே 

இருக்கின்றன . இந்த மூலக்கோட்பாட்டில் உலக 
சகோதரத்துவம் அமைகிறது . சமுதாயத்தில் ஏற்படும் முக்கிய 
மற்ற சில வேறுபாடுகளை நாம் ஒரேசீராக புறக்கணித்தல் 
வேண்டும் . முழுமை அடையவேண்டும் என்னும் தூண்டுதலால் 
கிளர்ச்சியையும் . தன்மைபெற்ற ஆன்மீக , ஒழுக்க நெறிமிக்கவன் 
மனிதன் , சர்வ வல்லமை பெற்றவரும் எங்கும் நிறைந்திருப்பவரும் 
ஆகிய இறைவன் முன்பு அனைவரும் சமம் என்பது போன்ற 
எண்ணங்கள் நமது இரத்தத்தோடு ஊறியிருத்தல் வேண்டும் . 
அத்தகைய நிலை வரப்பெறின் , பூமியில் பொங்குமாவளம் நிலவுங் 


30 


- 


காலம் உதயமாகி விட்டதென்றும் , ஆண்டவனின் இராச்சியம் 
உணரப்பட்டுவிடும் என்னும் நம்பிக்கையுடன் கூறலாம் . 

இத்தகைய உணர்வு , ஏற்படுவதில் உள்ள ஏராளமான 
ன்னல்களை , நாம் குறைத்து மதிப்பிடலாகாது . மனிதன் 
போட்டி , பொறாமை அல்லது பிறரைப் பார்த்து அவரைப்போல 
நடக்க வேண்டும் என்று எண்ணும் மனப்பக்குவம் , முரண்பாடு 
அல்லது சண்டையிடுதல் , பிறருக்குக் கீழ்ப்படியாமல் இருக்கும் 
தன்மை போன்றவைகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்று 
வாதிக்கின்ற சில உளவியல் அறிஞர்களும் உண்டு . எனவே , 
அவனுடைய இயற்கையான குணம் இத்தகைய சகோதரத்துவ 
உணர்வினை எதிர்த்துச் செயல்படுகிறது . வரலாற்றுக் காலத்துக்கு 
முன்பும் , வரலாற்றுக் காலத்திலும் உயிருக்கும் , பொருளுக்கும் 
அதிபயங்கரமான எண்ணத்தை உண்டாக்கத்தக்க பூசல்களும் 
சண்டைகளும் மனிதர்களிடையே தொடர்ந்து இருந்தன என்பது 
உண்மையாகும் . இதுவே , உலகெங்கிலும் காணப்பட்ட 
பொதுவானதொரு நிலையாகும் . எந்த மனித இயல்பானது 

காடிய போர்களையும் பூசல்களையும் உண்டாக்குகிறது 
என்று கருதப்படுகிறதோ , அதை ஒருபொழுதும் மாற்ற முடியாது 
என்று ஒருவன் எளிதாக நம்புவதால் , இத்தகைய முறை இத் 
தனை நூற்றாண்டுகளாக மாற்ற முடியாத உறுதியானதாக 
உள்ளது . ஆனால் இந்த விஞ்ஞான உலகில் சாதிக்க இயலாதது 
என்று எதுவும் இல்லை . போர் மற்றும் அதனுடன் தொடர்பு 
கொண்ட செயல்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாகவும் உள்ள 
கட்டுப்பாட்டுக்கு உட்படும் முறையினை ஆரம்பத்திலிருந்தே 
செயல்படுத்தி வந்தால் இது படிப்படியாக மனிதனைப் போர் 
களைத் தவிர்க்கும் மனநிலைக்குக் கொண்டு செல்லும் என்று 
சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் . உளவியல் அறிஞர்கள் குழந்தை 
களின் 

மனத்திலிருந்து பயஉணர்வை முற்றிலும் நீக்கவோ 
உண்டாக்கவோகூடிய வழிமுறைகளைக் கண்டறிந்துள்ளனர் . 
ஆனால் அச்சஉணர்ச்சி என்பது தொற்றிப்பரவும் தன்மையுள்ளது . 
குழந்தைகள் 

அதை மற்றக் குழந்தைகளிடமிருந்தோ 
பெரியவர்களிடமிருந்தோ எளிதாக அறிந்து கொள்கின்றனர் . 
எப்படியிருந்தாலும் தற்போதைய நிலைமையை மாற்றி அமைக்க 
வேண்டியது தேவையான ஒன்றாகும் . தேவையற்ற சமுதாயத் 
தடைகள் , அல்லது கட்டுப்பாடுகள் அர்த்தமற்ற பழக்கவழக்கங்கள் , 
தவறான முறையில் அமைகின்ற தனிப்பட்டவர் உரிமைகள் , சமுதா 
யத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் போன்றவைகள் மறைய வேண்டும் . 
இவை மனிதனின் சகோதரத்துவம் என்ற கனவை நினைவாக்கு 
வதில் மிக அதிகமாக 

அதிகமாக உதவும் பல சமயம் சார்ந்த சமூக. 


1 


31 


| 


பொருளாதாரப் பழக்கங்களை உதறித்தள்ள உதவும் . மனித 
சமுதாயத்தின் கூட்டு வாழ்க்கையில் முடிந்த அளவு மிகக் குறைந்த 
கட்டுப்பாடுகளே இருத்தல் வேண்டும் . மக்களுடைய நடைமுறை 
வாழ்வில் அரசன் குறுக்கீடு மிகவும் குறைவானதாக இருத்தல் 
வேண்டும் . ஏ . ஹக்சிலி என்பவருடைய “ ஏ பிரேவ் நியூ வேர்ல்டு ” 
என்ற நாவல் மனத்தை மிகவும் கவரக்கூடியது ; கற்பனை 
நிறைந்தது . ஆனால் , அதனை முழுமையாகப் பார்க்கும்போது 
மனிதனுடைய தேவைகள் அனைத்தையும் ஒருசேர நிறைவு 
செய்யும் வழியில் இருந்தாலும் கூட்டு வாழ்க்கையினை அடை 
வதற்கான வழியைச் சுட்டிக் காட்டுகிறது . உலக மக்கள் வாழ்வு 
என்பது ஏறக் குறைய எந்திரமயமானதாகும் , 

மேலும் அது 
பழமையான முறையிலிருந்து விலகிச் செல்லாத ஒன்றாகும் . 
ஏனென்றால் மக்கள் தங்களுடைய புலனுகர்ச்சி தேவைகளில் 
அடிப்படையில் ஒரே இயல்பை உடையவர்கள் . ஆனால் , உலக 
சகோதரத்துவம் எங்கும் அழுத்தமாக ஒழுக்க சம்பந்தமான 
தெறிகளின் அடிப்படையில் அமைந்திருப்பதால் அது நிலையான 
தாகவும் கடவுளை உணர்த்தலுக்கும் அழைத்துச் செல்லும் , 
4. கல்வியின் குறிக்கோள் அல்லது கோட்பாடு 

ஜனநாயகம் , கோட்பாடு , சமதர்மம் போலவே கல்வியின் 
சிறப்புத் தகுதிகளை மிகச் சரியாகவும் தெளிவாகவும் வரையறுப் 
பது மிகவும் கடினமாகும் . ஏனென்றால் , இது , இத்தகைய சொற் 
களுக்கு அப்பதத்தின் மையக்கருத்தை மட்டுமே நாம் மிகச் சிரமத் 
துடன் கொடுக்க முடியும் . கல்வி என்ற பதம் கல்லுதல் என்ற 
பதத்திலிருந்து வந்தது . அப் பதம் வெளிப்படுத்தும் என்ற 
பொருளைத்தரும் , இவ்வாறு கல்வி மனிதனில் அடங்கியுள்ள 
தல்லவைகளையும் சிறப்பானவைகளையும் வெளிப்படுத்தும் முறை 
யால் கூறப்படுகிறது . கல்வி எல்லா நாடுகளிலும் குழந்தை 
களுக்கும் குறிப்பிட்ட வயதுக்குக் கீழுள்ள 

கீழுள்ள முதியவருக்கும் 
போதிக்கப்படுகிறது . இவ்வாறு அது , ஒரு பொதுவான நிகழ்ச்சி 
ஆகிறது . ஆனால் போதிக்கப்படுகின்ற கல்வி , அதன் நோக்கம் , 
அதன் சாரம் இவற்றில் வேறுபடுகின்றன . நமது குழந்தை 
களுக்குக் கொடுக்கப்படுகின்ற கல்வி பல்வேறு வகையான காரணங் 
களுக்காக விமர்சிக்கப்படுகிறது . வாழ்க்கைக்கு எவ்விதத்திலும் 
தொடர்பு கொள்ளாத சில உண்மைகளை மனப்பாடம் செய் 
கின்ற வகையில் ஏட்டுக் கல்வியாக அமைந்துள்ளது என்ற குற்றச் 
சாட்டு கொடுக்கப்படுகிறது . மேலும் , இஃது உடல் , ஆன்மா 
இவற்றின் இழப்பில் மனத்தை மட்டுமே வளர்க்கின்ற வகையில் 
உள்ள தாதம் . சரித்திரம் , சமூகம் , சமயம் ஆகியவை போன்ற 


32 


பல காரணங்கள் நம்முடைய கல்விமுறை பயன்படும் தன்மையைப் 
பலனற்றதாக்குகின்றன . 
கல்வியின் நோக்கங்கள் எவை ? 

கல்வி ஆராய்ச்சி ஆய்வாளர்கள் கல்வியின் நோக்கங்களில் 
பலவற்றை விரிவான 

முறையில் 

விவாதித்திருக்கின்றனர் . 
அவற்றை நாம் சுருக்கமாகக் குறிப்பிடலாம் . வயிற்றுப்பாட்டிற்கான 
அல்லது வாழ்க்கை நடத்துவதற்கான நோக்கத்தை அடிப்படை 
யாகக் கொண்ட கல்வி நெடுங்காலமாகவே இருந்து வருகிறது . 

. 
ஒரு மாணவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற் 
கான ஒரு வேலையினைப் படிப்பிலிருந்து வெளியேறியவுடன் பெறு 
வதற்கு உதவி புரியும் வகையில் இருப்பதே கல்வியின் ஒரே 
நோக்கம் என்று கூறப்பட்டது . இந்த நோக்கம் நிச்சயமாகச் 
சிறிது அழுத்தமானதே . ஏனென்றால் ஒருவனுடைய வாழ்க்கையின் 
பொருளாதாரத் தேவைகளைப் பெறுவதற்கு , உதவி செய்யாதிருந் 
தால் , அத்தகைய கல்வியால் எந்தப் பயனும் 

எந்தப் பயனும் இல்லையென்று 
வாதிக்கப்படலாம் . நம் வாழ்வின் குறைந்த பட்ச தேவைகள் 
நிறைவு செய்யப்படாவிட்டால் வாழ்வின் உயர்லட்சியங்கள் பற்றிய 
பேச்சுக்கள் எல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்காகப் பயனற்றுப் 
போகும் . இக் கருத்து மிக முக்கியமானதாகத் தோன்றிய போதி 
லும் நமது அடிப்படை தேவைகள் முதலில் நிறைவு செய்யப்பட 
வேண்டும் என்பதை நாம் மறுக்க முடியாது . இத்தகைய வாழ் 
வியல் கல்வியின் நோக்கத்திற்கு எதிராகக் கல்வியின் நோக்கம் 
தனி மனிதனுடைய கலாச்சார வளர்ச்சியாக அமைதலே என்று 
பல சிந்தனையாளர்கள் கூறுகின்றனர் . நமக்குக் கல்வியிலிருந்து 
இம்மைக்குரிய பலன்கள் ஏதேனும் கிடைக்கலாம் , கிடைக்காமல் 
இருக்கலாம் , ஆனால் இத்தகைய அறிவு மாணவர்களுக்குப் பண் 
பட்ட நடைமுறைப் பழக்கங்களையும் , மரியாதைகளையும் அளிப்ப 
தால் சிறப்புடையதாகிறது . தடையற்ற கல்வியின் முடிவு நிலை 
என்பது கலாச்சார வளர்ச்சியே ஆகும் . ஒரு கனவானை விவரிக்கும் 
பொழுது கார்டினல் நியூமேன் தம் மனதில் இத்தகைய கருத் 
தினையே தெளிவாக வைத்திருந்தார் . அவர் தமது ஒரு பல்கலைக் 
கழகத்தைப்பற்றிய கருத்து என்ற நூலில் " இத்தகைய கலாச்சார 
அறிவு தரும் கல்வி கற்பித்துக் கூறுவது எல்லாம் சுதந்தரம் ,சமநிலை 
அடைதல் , அமைதி , நடுநிலைமை , ஞானம் போன்றவை அல்லது 
நான் எதை என்னுடைய முந்திய பிரசங்கத்தில் தத்துவார்த்தப் 
பழக்கம் என்று விவரித்தேனோ அவைகளே ஆகும் ” என்று கூறி 
யுள்ளார் . கலாச்சார மதிப்புகளைப் பற்றி போதிப்பவர்கள் . ஒரு 
மனிதன் படிப்படியாகப் பிறரிடம் மதிப்புடனும் மரியாதையுடனும் 


33 


நடந்து சிறிது சிறிதாகப் பண்பாடுடையவனாகிறான் . அதற்குக் 
காரணம் 

அவனை அறிவாற்றலுள்ள வேலையில் ஈடுபடுத்தப் 
படுவதே என்று நம்புகிறார்கள் . ஆனால் , அது சரியானதன்று . 
ஏனெனில் பல கல்வியாளர்கள் குறிப்பிட்டிருப்பதுபோல , தனிமனித 
குலத்தைச் சிறப்புறச்செய்யும் பண்பாடு , கலாச்சாரம் என்பதிலிருந்து . 
வெறும் அறிவாற்றல் வேறுபட்டதாயுள்ளது . டாக்டர் எஸ் . இராதா 
கிருஷ்ணன் தமது “ சுதந்தரமும் கலாச்சாரமும் ” என்ற நூலில் 
* ஒரு மனிதனது , கலாச்சாரம் , பண்பாடு என்பது அவன் எந்த 
அளவு ஒழுக்கப்படுத்தப்பட்டு , வகைப்படுத்தப்பட்ட விஷயங்களை 
அறிந்து , தன் ஆளுகையில் வைத்திருக்கிறான் என்பதன் மூலம் 
தீர்மானிக்கப்படுவதில்லை. ஆனால் அவன் எது வாழ்க்கையின் 
உண்மைகளைப்பற்றி அறிந்து கொள்ளும் பாங்கினைத்தருகிறதோ 
அத்தகைய உளப்பாங்கைப் - மனத்திறத்தைப் பெற்றிருப்பதன் 
மூலமே தீர்மானிக்கலாம் " என்று கூறியுள்ளார் . காந்தியடிகளும் 
கல்வியின் கலாச்சார நோக்கத்தை மிக முக்கியமானதாகவே கருது 
கிறார் . ஆனால் , அதே சமயம் , பண்பாடு என்பது அறிவு சார்ந்த 
வேலைகளினால் ஏற்படுவதன்று என்ற கருத்தையும் கொண்டிருந் 
தார் . 


நமது உணர்வுகள் , தன்மைகளை முழுமைப்படுத்துவதே 
கல்வியின் மூன்றாவது நோக்கமாகும் . கல்வியின் நோக்கம் 
எல்லாச் சக்திகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியினை உருவாக்கு 
வதேயாகும் . 

நம் உள்ளுணர்வுகள் , துடிப்புகள் , நம்முடன் 
தோன்றிய மனப்பாங்கு , ஒழுங்கு , அமைதி , போன்ற பண்புகளைத் 
தனி மனிதனிடம் முழுமையாக ஒருங்கிணையச் செய்யும் வகையில் 
அவற்றை , வளர்த்திருத்தல் வேண்டும் கல்வியின் வேலையாவது 
நமது உள்ளார்ந்த குணவியல்புகள் அனைத்தையும் ஒருங் 
கினைத்த முழுமையான ஒன்றாக வளர்ப்பதேயாகும் . நமது 
உள்ளார்ந்த தன்மைகள் உடல் சார்ந்தவை , அறிவு சார்ந்தவை , 
ஒழுக்கம் சார்ந்தவை மற்றும் ஆன்ம நிலை சார்ந்தவை 

எனச் 
சித்தரிக்கப்படுகின்றன . எல்லா அம்சங்களும் அவற்றின் உச்ச 
நிலையில் தேர்ச்சியடையச் செய்தல் வேண்டும் . அவற்றில் மிகச் 
சிறப்பானவைகளை வெளிக்கொணர்தல் வேண்டும் . 

உடல் 
வளர்ச்சியும் , உள்ள வளர்ச்சியும் ஒன்றோடொன்று இணைந்து 
செல்லுதல் வேண்டும் . இவற்றோடு , ஒழுக்க நெறியை உள்ள 
படக்கிய பண்பாட்டு உணர்வையும் சேர்த்திடுதல் வேண்டும் .. 
உண்மையுணர்வு , நல்ல மனநிலை , கடமையுனர்வு , கடமையின்பாற் 
கொண்ட பக்தி போன்ற நல்லியல்புகளின் வளர்ச்சியினைப்பணிவும் 
பக்தியும் வணக்கமும் நிறைந்த தன்மை , குண நலன்களின் 
அடிப்படைத் தன்மைகளின் 

வளர்ச்சி 


தூய்மை 


போன்ற 


34 


ஆகியவை தொடருதல் வேண்டும் . ஹெர்பர்ட் என்பவர் “ நீதி 
முறை நல்லொழுக்கமே கல்வியின் தலையாய நோக்கமாகும் 
என்றுரைக்கிறார் . சிறப்பியல்பை உருவாக்குவதே கல்வியின் 
தலையாய நோக்கம் என்று கூறுவதும் முன்பு கூறியதும் ஒரே 
கருத்தாகும் . காந்திஜி தன் சுய சரிதையில் , “ நான் மனத்தின் 
பண்படும் நிலை அல்லது சிறப்பியல்பை உருவாக்குவதற்குமே 
முதலிடம் கொடுத்துள்ளேன் ” என்று கூறுகிறார் . 


சரியானவை அல்லது நல்லவாழ்வு என்பதையே காந்திஜி 
சிறப்பியல்பின் முக்கியமான பகுதி என்று கருதுகிறார் .. அதை 
வளர்ப்பதே கல்வியின் நோக்கமாக இருத்தல் வேண்டும் . 
இத்தனை நோக்கங்களில் எது சரியான ஒன்று என்பதே இப் 
பொழுது தோன்றியுள்ள கேள்வியாகும் . இந்த நோக்கங்களில் 
எந்த ஒன்றையும் தனியாகப் பார்த்தால் அது முழுமையான 
தாகவும் திருப்தி தரக் கூடியதாகவும் எதுவுமே இராது . இவை 
யனைத்தும் ஏதாவதொரு கல்வி முறையில் இடம் பெற்றிருக்க 
வேண்டும் , சிறப்பியல்பு அல்லது நீதிநெறி வளர்ச்சி என்பது 
வெறுமையில் ஏற்படுத்த முடியாது . " எனவே , பொருளாதார 
நோக்கமும் , கல்வித் திட்டத்தில் இடம் பெறுதல் வேண்டும் 
ஆனால் , நீதி நெறி வளர்ச்சி அல்லது சிறப்பியல்புகள் கொண்ட 
குணாதிசயம் சேர்ந்திராத பொருளாதார நோக்கமுடைய கல்வி 
நம்மை நெறி தவறி அழைத்துச் செல்லவும் கூடும் .. மேலும் 
நாட்டைத் துண்டாடத்தக்க வகையில் தவறான நெறிகளில் 
இட்டுச் செல்லும் . ஒப்புமைப்படுத்திக் கூறப்போனால் , நமது 
உள்ளார்ந்து எழும் ஒழுங்கமைதியையும் , சிறப்பியல்புகளையும் 
வளர்த்தலுமே மற்றெல்லா நோக்கங்களையும் விட மிக முக்கிய 

தொன்று என்று கூறலாம் . மற்றவைகளை நீக்கி எந்த 
நோக்கமும் . 

தாமாக நாடுவதில்லை . ஒரு குறிப்பிட்ட நோக் 
கத்தை மட்டும் நாம் பின்பற்றக் கூடாது . 


மான 


கல்வியினைப்பற்றிய விவாதங்களின் முடிவுகளை இங்குத் 
தொகுத்துக் கூறலாம் . மனித சமுதாயத்திற்கு ஒரு முறையான 
கல்வித் திட்டம் மிகவும் தேவையானதாகும் . ஏனெனில் இது , 
இல்லாவிடில் மனிதனுக்கும் , மிருகத்திற்கும் உள்ள வேறுபாடு 
அதிகமிராது . மனிதருள் இருக்கும் திறமைகளையும் , தன்மை 
களையும் மிகச் சிறப்பான முறையில் வளர்ப்பதுடன் , நமது 
இயற்கையுடனும் , சமூகச் சூழ் நிலையினைப்பற்றிய அறிவை இத் 
துடன் சேர்ப்பதும் மிக முக்கியமானது . ஒருவன் பெறும் கல்விப் 
பயிற்சியும் , மேற்கொள்ளும் ஒழுக்க நெறியுமே கல்வி என வரை; 
யறுத்துக் கூறலாம் . 


35 


மனித இனத்திற்கான கல்வி என்பது குறிப்பிட்ட கருத்தி 
னின்றும் பெறப்பட்டதாகும் இது கல்வி போதிக்கும் ஆசிரியரின் 
வேலையாகும் . நெடுங்காலமாகவே 

நெடுங்காலமாகவே யோகிகளாலும் , முனிவர் 
களாலும் நிலையான உண்மை எனப் போதிக்கப் பட்டவைகளைப் 
பொறுத்து வாழ்க்கை முறையை ஒழுங்கு செயல்தல் வேண்டும் . 
அதையே தற்கால நிலைகளுக்குப் பொருத்தமாகவும் சரி செய்தல் 
வேண்டும் . இந்த வழி ஒன்றே , அணுவியற் கருவிகளால் மனித 
நாகரிகத்திற்கு அழிவு ஏற்படும் நிலையுண்டு என்ற பயத் 
திற்கும் , மற்ற முரண்பட்ட மதிப்புகளுக்கும் , தற்காலக் குழப்பங் 
களுக்கும் முடிவு ஏற்படுத்தும் வழியாகும் . மனிதகுல வாழ்வின் 
அடிப்படை மதிப்புக்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தல் 
அவசியம் . இதுவும் ஆசிரியரின் வேலை ஆகும் , 


} 


கவனமான 


என்பது , 


கல்வியின் நடைமுறைப் பழக்கத்தில் அல்லது அம்சத்தில் 
எந்தவித சித்தாந்தமும் தேவையில்லாதிருந்தபோதிலும் , கல்வி 
யியங்கும் முறை , அதன் கோட்பாடுகள் , அடிப்படையில் மிகக் 

சிந்தனையும் , ஆழ்ந்த யோசனையும் அவசியமா 
கின்றன ; தேவைப்படுகின்றன . நாம் மேலே கூறிய கல்வியின் 
அனைத்து நோக்கங்களும் தேவையானவைகளே . மற்றவைகளை 
முற்றிலும் நீக்கி , ஏதேனும் ஒரு நோக்கத்தை மட்டும் வலியுறுத்து 
* தல் முடியாததாகும் ,. உண்மையான கல்விமுறை 
மாணவரின் பிற்கால வாழ்க்கைக்குத் தேவையான வசதிகள் 
அனைத்தையும் போதுமான அளவிற்கு உண்டாக்க வேண்டிய 
நிலையை மாணவரிடம் உருவாக்குதலேயாகும் . அதே நேரத்தில் , 
உணவு மட்டுமே மனிதனை வாழ வைக்க முடியாது என்பதனால் , 
கல்வி , மாணவரிடம் உள்ள உள்ளார்ந்த ஒழுக்க நெறி , ஆன்மீக 
நெறி 

அம்சங்களையும் வளர்த்திடுதல் வேண்டும் . 
வாழ்தலின் உன்னத நிலையையும் , அதற்கேற்ற சமூகவாழ்வு 
முறையையும் நோக்கி ஆரோக்கியமான முறையில் மாணவர்களை 
வளர்க்கக்கூடிய சமுதாய நிறுவனங்களும் அவசியம் . இவ்வாறு , 
நடைமுறையில் ஆராயப் புகுந்தால் கல்வி என்பது பல நோக்கங் 
கள் கொண்டதாகவும் அமைகின்றன . இத்தகைய பல நிலைகளின் 
தீர்க்கமான அறிவு என்பதும் மிகவும் முக்கியமானது . அதே சமயம் , 
கல்வியின் நோக்கமும் , அதைச் செயல்படுத்தும் முறையும் நமது 
பழக்க வழக்கங்களுக்கும் கலாச்சாரத்திற்கும் , உளப்பாங்கிற்கும் 
வேறுபட்டனவாக அமையக்கூடாது . 


போன்ற 


கல்வி , தீர்வு காண முடியாதபடி மக்களின் சமுதாய நிலை 
களுடனும் , அவர்களின் பொருளாதார நிலைகளுடனும் ஒன்றோ 
டொன்று பின்னிப் பிணைந்து உள்ளமையினால் குழந்தைகளின் 


13.8 


! 


கல்வியானது மிகவும் முதன்மையான கவனம் பெற வேண்டும் . 
பொதுவான ஆரம்பக் கல்வி , முது நிலைக் கல்வி அல்லது முதி 
யோர் கல்வி . தொடர் கல்வி போன்ற சிலவகைக் கல்வி தற் 
போதைய மிகவும் முக்கியமான பிரச்சனைகளாகவுள்ளன . இவை 
யெல்லாம் , சமுதாய பொருளாதார மற்றும் கலாச்சார கவனத் 
துடன் குறிக்கப்பட வேண்டுவதுடன் , அவையடங்கிய கல்வித் 
திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் . 


5. அறிவியல் , நீதிநெறி , சமயம் பற்றிய கண்ணோட்டம் 

அறிவியல் என்பது என்ன ? சில குறிப்பிட்ட இயற்கைப் 
பிரிவின் சரியான , விரிவான விசாரணையும் , தொகுப்புமே அறி 
வியல் என்பதாகும் . அறிவியல் என்பது புரிந்து கொள்ளும் 
வகையில் உண்மைகளை விவரிப்பது மட்டுமல்லாமல் , அவற்றை 
விளக்க முயல்வதுமாகும் . இயற்கை எவ்விதம் 

இயற்கை எவ்விதம் , இயங்குகிறது 
என்பதனைப் பற்றிய தெள்ளத் தெளிந்த அறிவினைப் பெறுதல் 
பல்வேறு சூழல்களில் - நிலைகளில் என்னென்ன காரண காரியத் 
தொடர்புகள் போன்றவைகளை அறிதல் , முடிவில் அவற்றை 
விளக்கத் தேவையான விதிகளைப் பெறுதல் போன்றவையே 
அறிவியலின் நோக்கம் ஆகும் . நாம் இயற்கையைப் பல 
எண்ணிறந்த பகுதிகளாக எப்படிப் பிரிக்க முடியுமோ அதுபோல 
அறிவியலின் பிரிவுகளும் மிக அதிகமாகக் கொண்டுள்ளோம் . 
அறிவியல் ஆராய்ச்சியாளர்களின் முடிவான நோக்கம் என்ன 
வெனில் , இயற்கையின் செயல்முறைகளைப் கட்டுப்படுத்தவும் , 
அவற்றை மாற்றியமைக்கவும் , பின்வரும் விளைவுகளை , தாம் 
பெற்ற அறிவின் அடிப்படையில் முன்கூட்டியே தெரிவிக்க 
வேண்டும் - என்பதே ஆகும் . நீரின் விநோதமான தன்மைகள் , 

முதலியவைகளை அறிந்து கொள்வதன் மூலம் கடல் 
பரப்பில் அடங்கியுள்ள வாயுக்களை முன்னறிவிப்பு செய்தல் இதற்கு 
ஓர் எடுத்துக் காட்டு ஆகும் . இந்த உலகம் அறிவியலையே 
பொருளாகக் கொண்டிருக்கும்போது , அறிவியல் அதுபற்றிய கருத் 
துக்களை - விபரங்களைக் சேகரிக்கப் பல குறிப்பிட்ட வழிகளையும் , 
முறைகளையும் பெற்றுள்ளது . இந்த முறையே அறிவியல் முறை 
யாகும் . அடிப்படை முறைகள் என்பவை : உற்று நோக்கலும் , 
ஆய்வுகளின் மூலம் அறிதலுமேயாகும் . ஆனால் கருவிகள் அல்லது 
சாதனங்களின் துணையின்றிப் புலன்களால் உற்றுநோக்கியறியும் 
தன்மை பல தவறான முடிவுகளுக்கு அழைத்துச் செல்வதால் 
அறிவியலறிஞர்கள் தொலைநோக்கி போன்ற கருவிகளைப் பயன் 
படுத்திப் புலன்களுக்குத் துணை செய்கின்றனர் . புலனறிவால் 


மணல் 


37 


ஏற்படும் கருத்துக்கள் அல்லது உண்மைகள் கற்கள் என்றால் , 
தாக்கம் , பிரித்தறியும் முறை , ஆய்வின் முடிவுகள் , தருவித்தல் , 
விளக்குதல் போன்ற முறைகள் நல்ல சிற்பம் போன்றவை . 


அறிவியல் ஒரு தனிப்பட்ட உண்மைகளை விளக்கும் விதிகள் 
எந்த உண்மையை வெளியிடுகின்றனவோ , அத்தனிப்பட்ட 
விதிகள் எல்லாமே மிகவும் உணர்வாற்றல் செறிந்த விதிகளின் 
அடிப்படையில் விளக்கப்படுகின்றன . 

ஆனால் , அறிவியல் 
விளக்கத்தில் எதுவுமே முடிவான , இறுதியான , திட்டமானவை 
என்று இருக்க முடியாது . ஏனெனில் காலம் செல்லச் செல்ல , 
புதிய உண்மைகள் , தேவைப்பட்ட புதிய விளக்கத்துடன் நம் 
முடைய கவனத்திற்கு வரும் .. அவை சில நேரங்களில் சில 
நிகழ்ச்சிகளைப்பற்றி நாம் முன்பு அறிந்து வைத்திருக்கும் கருத் 
துக்களை தேவையான அளவு மாற்றிக் , கொள்ளுமாறும் செய் 


கின்றன . 


சமீபத்தில் , அறிவியல் கோட்பாடுகள் எல்லாம் விரிவான 
வியாக்கியானங்கள் அல்ல ; அவை விளக்கங்களே , 

அல்லது 
வர்ணனைகளே என்னும் கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது .. 
விளக்கிக் கூறுதல் என்பது தத்துவத்தின் இயக்கம் பற்றியதாகும் . 


நன்னடத்தை 
மனித குலம் , இயற்கையில் உள்ள உண்மைகளை 

மனத் 
தால் உணர்ந்து அறிவதுடன் மட்டுமல்லாமல் , அவற்றின் இயல் 
நிகழ்ச்சிகளுக்கு அறிவார்ந்த விளக்கமான கோட்பாடுகளை 
உருவாக்கவும் முனைகின்றது . அவர்கள் இயற்கையின் இயல் 
நிகழ்ச்சிக்கேற்றவாறும் . தன்னுடனிருக்கும் மக்களுக்கும் ஏற்ற 
வாறும் அதற்கு எதிராகவும் செயல்படுகின்றனர் . உளவியல் , காரண 
காரியத் தொடர்பின் அடிப்படையில் நமது 

நமது நடத்தையினை 
விவரிக்கின்றது . ஆனால் , அஃது எவ்வழியிலும் அவர்களின் 
நன்மையையோ , தீமைகளையோ விவாதிப்பதில்லை . நமது 
நடத்தை சமுதாயத்துடனும் , சகாக்களுடனும் கொண்ட 
உறவினடிப்படையில் மிகவும் சிக்கலானதாகிறது . எவ்வளவு 
தூரம் ஒரு செயல் நல்லது அல்லது சரியானது என்பதை அறியக் 
கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும் . வேறுவிதமாகக் கூறப் 
போனால் நமது செயல்கள் சரியானவையாகவோ , தவறானவை 
யாகவோ , நல்லனவாகவோ , தீயனவாகவோ இருக்கலாம் . எது 
சரியானது , நமது நடத்தையில் என்ன தவறு உள்ளது போன்ற 
கேள்விகள் மூலம் நம் நன்னடத்தையினைச் சோதித்தறிவதே 


38 


ஒழுக்கவியலின் பொருளாகும் நாம் எந்த அளவின் அல்லது தரத்தின் 
அடிப்படையில் ஒழுக்கநெறிகளையும் , ஒழுக்கமற்றவைகளையும் 
வேறுபடுத்துகிறோம் ? நாம் எந்த அடிப்படையில் சில செயல்கள் 
நல்லவை என்றும் , சில மோசமானவை என்றும் மதிப்பிடுகிறோம் ? 
இது சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் ஒழுக்கவியலில் விவாதிக்கப் 
படுகின்றன . 


நீதிபோதனைப் பற்றி சில எழுத்தாளர்கள் சில தரங்களை 
கீழ்க்கண்டவாறு கொடுத்துள்ளனர் . நாம் தெளிவாகப் புரிந்துக் 
கொள்ள முடியாததும் மனச்சாட்சி என்றும் எதை அழைக்கி 
றோமோ , அதையே சில எழுத்தாளர்கள் நன்னடத்தையின் தரம் 
எனக்கூறுகிறார்கள் . ஆனால் இக் கருத்து குறையுள்ளது என்று 
அநேக எழுத்தாளர்கள் கருதுகிறார்கள் . பெரும்பான்மையான 
வர்களின் இன்பவாழ்வே உண்மையான நன்னெறி ; அல்லாதவை 
தீயொழுக்கம் என்று தீர்மானிக்கச் சிறந்ததென்று கருது 
கிறார்கள் . ஆனால் , இதுவும் திருப்திகரமானது அன்று . ஏனெனில் 
மகிழ்ச்சி என்பது மிகவும் தெளிவற்றதா கவும் , சுருக்கமாகக் கூற 
வியலாததுமான ஒரு பதம் . மனித குலத்தின் நேர்க்கம் 

முழு 
மையை அடைவதாக இருப்பதால் , எல்லா நன்னெறிச் செயல்களும் , 
எவ்வளவு தூரம் நன்னெறிச் செயல்கள் , நமக்கு பூரணத்துவத் 
தைத் தருகின்றனர் என்பதைக் குறித்தே , அச் செயல்கள் 
தீர்மானிக்கப்படுகின்றன என்று சிலர் சாதிக்கின்றனர் . ஆனால் 
அந்த அளவீடு கூட தவறானதாகவே கருதப்படுகிறது . சிந்தனை 
யாளர்களில் ஒரு பகுதியாளர் சமயத்தால் ஏற்றுக் கொள்ளப்பட்ட 
எல்லாச் செயல்களும் சரியானதென்று கருதுகின்றனர் . ஆனால் 
இக்கருத்து நம்மை சான்றுரிமையற்ற தெய்வீக நடவடிக்கைகள் 
நோக்கி இழுத்துச் செல்லக்கூடியது . எனவே இந்தப் பொருளில் 
ஒத்த கருத்தொன்று இருக்க முடியாது பெரும்பாலான 
எண்ணிக்கையுள்ள இந்திய எழுத்தாளர்கள் பகவத் 

கீதை 
யிலிருந்து கொடு க்கப்பட்ட கருத்துகளை நீதிநெறிக் கருத்துகள் 
எனப் போற்றுகிறார்கள் . நமது செயல்களின் நன்னெறி முறையை 
அவை ஏற்படுத்துகிறனவென்றும் உறுதி செய்கின்றனர் . 


இந்தக் கேள்விக்கு இந்து மத ஆன்மீக அணுகுமுறை வேறு 
பட்டது ; அதன் நோக்கம் , மேல்நாட்டு ஆன்மீகக் கோட் 
பாடுகளை விட மிகவும் உணர்வாற்றல் சார்ந்த தொன்றாகும் . 
இந்தி யாவில் , நீதிநெறி பற்றிய விவாதம் , தத்துவத்தையும் , சம 
யத்தையும் நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறது . ஒருவனு 
டைய செய்கை அல்லது நடத்தை சடங்குகளையும் , நன்னெறிச் 
செயல்களையும் அடக்கிக் கொண்டிருக்கும் . கர்மா " என்ற 


39 - 


சொல்லால் விவரிக்கப்படுகிறது . ஒரு மனிதனின் முடிவான நோக்கம் 
என்பது அவன் பெறவேண்டிய அறம் , பொருள் , இன்பம் , வீடு 
என்பவையாகும் . அவை முறையே நன்னெறியில் நடந்து நல்ல 
வனாயிருத்தல் , தேவைக்குரிய பொருள் சேர்த்தல் , நமது உரிமை 
யுள்ள ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுதல் , இறுதியாக 
சுதந்தரத்தை உணர்தலான நன்னெறியில் நடத்தல் ஆகியவை 
அறத்தினை வீடு பெறுதலுக்குரிய வழிமுறையாகக் கொள்ளலாம் . 
இறுதியில் கடவுளை உணர்த்துவது நன்னெறியாகும் . 

கர்மா பற்றிய விதிகள் நன்னடத்தையையும் , ஆன்மீக 
அடிப்படை நிலையையும் இயக்குகிறது . அதே நேரத்தில் காரண 
காரியத் தொடர்பான நிலைகளை இயக்குகிறது . 


1 


சமயம் 

சமயம் என்பது படைத்தல் , காத்தல் , அழித்தல் ஆகிய முத் 
தொழிலை செய்து வருவதும் மனிதர்கள் அனைவரும் பக்தி 
செய்யவும் , ஆராதிக்கவும் தக்கதுமான மிக உயர்ந்த உன்னத . 
மான சக்தியினை முதன்மையாக அறிந்துணர வைப்பதேயாகும் . 
நவீன சமயங்களில் கடவுள் பற்றிய கொள்கை மிகவும் பண்பட்ட 
தாக இருக்கிறது . கணக்கிலடங்கா நற்குணங்களால் , குறிப்பாக 
இரக்கம் , மன்னிக்கும் மனப்பாங்கு போன்றவை தெய்வத்தன்மை 
களாகும் . ஒரே கடவுள் நம்பிக்கையுடைய சமயத்தினர் , கடவுளைக் 
கருணைக் கடல் என்று கருதுகின்றார்கள் . எனவே , பக்தி 
அல்லது கடவுள் பற்று என்பது சாத்தியமாகிறது . சமயத்தால் 
போதிக்கப்படுகின்ற நோக்கம் என்பது கடவுளை அறிவதேயாகும் . 
அது கடவுளால் போதிக்கப்பட்ட நெறிவழி உண்மையுடன் 
நடந்து , அதனை நிறைவேற்றும் பொழுது நமக்கு எளியதாகிறது . 
உயர்ந்த உள்ளங் கொண்ட யோகிகளும் , முனிவர்களும் 
அனைத்துப் பொருள்களையும் , படைப்புக்களையும் இறைவனின் 
சாயலாகவே கருதுகின்றனர் . எதிலிருந்து தோன்றி , எதனுதவி 
யால் வாழ்ந்து வளர்ந்து , எதில் இறப்புக்குப்பின் கலக்கிறோமோ 
அதை அறிந்துகொள்ள முயற்சி செய் . அதுவே பிரம்மம் ” என்று 
அறிந்து உபநிடதம் ஒன்று கூறுவதாலேயே .முனிவர்கள் இவ்வாறு 
கருதுகிறார்கள் . படைப்புக்களை உண்டாக்கிய பின் அவன் 
அவைகளில் புகுகிறான் என்றும் இயற்கையாய் அடைந்திருக் 
கின்றன . இத்தகைய கூற்று கள் இறைவன் மனித அளவிற்கு 
அப்பாற்பட்டவனல்ல என்றும் இயற்கையாய் அடைந்திருக்கின்ற 
வனல்ல என்றும் மறைமுகமாகச் சுட்டுகின்றன . சமயத்தில் ஒரே 
கடவுள் என்ற கோட்பாடு கொண்ட வகுப்பினர் மட்டுமே 
உள்ளனர் என்ற நிலை இல்லாதிருந்த போதிலும் , கடவுள் முழு 


40 


முதற் பொருள் , அவருக்கு உருவம் இல்லை , அவருடைய 
குணங்கள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது என்று கூறும் பிற 
வகுப்பினர்கள் இருந்த போதிலும் , அக் கொள்கை ஏட்டளவிலே 
எளிமையாக இருந்தாலும் , கடவுள் வழிபாட்டு முறையில் உருவ 
முடைய கடவுளே பக்தர்களுக்கு எளிதாக உள்ளது 


. 


மதத்தின் தன்மைகளைத் தொகுத்து அறிவது எளிதாக 
உள்ளன . அறிவியலின் சூழலில் நாம் கடவுளின் படைப்பையும் , 
அவை எவ்வாறு செயல்படுகின்றதென்பதையும் அறிய வேண்டும் . 
ஒருவன் இதுபற்றிய படிப்பினையில் தேர்ச்சி பெற விரும்பினா 
லன்றி , இது தேவையற்றன மட்டுமல்லாமல் நடைமுறைக்கொவ் 
வாததுமாகும் . புலனுணர்வுடைய அறிவியல் இயற்கை பற்றிய 
அறிவியல் , கடவுளால் அளிக்கப்பட்ட 

தன்மைகளுக்கும் , 
ஒருவனின் நம்பிக்கை பெற்ற மத சம்பந்தமான இலக்கியங்கள் 
பற்றிய அறிவாற்றலுக்கும் வடிகாலை காண்கின்றன . ஒருவன் 
இறைவன் மீது அன்பு செலுத்துவதற்கும் , பக்தி செய்வதற்கும் 
முன்பு சில விதிகள் தேவைப்படுறன்றன 

நன்னடத்தையின் சூழல் , மனிதனின் துணிவாற்றலான 
செயல் அம்சத்தையுடையது . இங்கு அறிவைவிட செயலே அதிக 
மாக வலியுறுத்தப்படுகின்றது . ஒவ்வொரு மதமும் குறிப்பிட்ட 
நன்னடத்தை விதிமுறைகளையும் , ஆன்மீக ஒழுக்க நிலையையும் 
குறிப்பிட்டுள்ளன . அதனை நிறைவேற்றுவதே பக்தர்களின் 
கடமையாகும் . மற்றோர் இடத்தில் நாம் மேற்கோளாகக் காட்டிய 
ஆன்மீக ஒழுக்கங்கள் , இங்கு வலியுறுத்தப்படுகின்றன . இவ்வாறு 
சமயத்தில் , தன்னெறி ஒழுக்கமே மிகவும் முக்கியமான இடம் 
பெறுகிறன . தனிமனிதனை 

ஆளுமை என்ற மூன்றாவது 
அம்சம் பற்று அல்லது உணர்ச்சிகள் அல்லது உணர்ச்சி வேகம் 
என்பதாகும் . இது கடவுளை உணர்வு பூர்வமாக , அணுகும் 
முறையாகும் . இவ்வாறு சமயம் என்பது நன்னெறி , அறிவியல் 
ஆகியவற்றின் தொகுப்பாகும் . 


பதில் 


கற்க கசடற 


19. 


W 


Pleerent 


தமி 


எம் 


Wrapper Printed at Asian Printers , Madras - 600 014 . 


